


மதனமோகன மாளவியா 


203 


1. தோற்றுவாய்‌ 


“அந்தணர்‌ என்போர்‌ அறவோர்‌,மற்று எவ்‌ 
வுயிர்க்கும்‌ செந்தண்மை பூண்டு ஒழுகலான்‌,? 
என்பது திருவள்ளுவரின்‌ வாக்கு. ' £ அந்தணர்‌ 
. என்று சொல்லப்படுவோர்‌ அருளாளர்‌; ஏனெ 
னில்‌, அவர்கள்‌ எல்லா உயிர்களிடத்தும்‌ அதிக 
அன்பும்‌ அருளும்‌ காட்டி ஈடர்து வருவார்கள்‌,” 
' என்பதே இத்திருக்குறளின்‌ கருத்தாம்‌. 
| இந்த வாக்கினுக்கு ஒர்‌ இலக்காய்த்‌ தலங்‌இ 
வந்தார்‌ பண்டித மதன மோகன மாளவியா என்பவர்‌. 
திருமிகு காட்திமை மகாத்துமா என்பதுபோல, பண்‌ 
டித மாளவியாவைத தருமாத்துமா என்பர்‌ பலரும்‌. 
வாரணாசி ககரிலுள்ள “காசிப்‌ பல்கலக்கழகம்‌' என்ப து 
அவரது அரிய முயற்சியின்‌ பலனாய்‌ எழுட்ததாம்‌, 
I அப்பல்கலைக்‌ கழகம்‌ பல மைல்‌ பரப்பு உள்‌ 
ளது; ஒரு பெரிய நகரம்‌ போலவே தோன்றும்‌. 
மாளவியா ஒரு காள்‌ தமது மோட்டாரில்‌ அதனைக்‌ 
சற்றி வச்தார்‌. வழியிலே பாற்பசு ஒன்ற அசை 
போட்டுக்கொண்டு, குறுக்கே படுத்திருந்தது. 
வண்டிக்காரன்‌ எவ்வளவோ சத்தம்‌ செய்தும்‌, 
அப்பசு அசையவில்லை. உடனே அவன்‌ இனம்‌ 
ப்‌, ம, மோ_—1 








- கொண்டு, அதனை அடித்துத்‌ துரத்த வண்டியை 
விட்டுக்‌ கழே இறங்க முயன்றான்‌ ; தன்‌ கையிலே 
. இருப்புக்‌ கம்பி ஒன்றையும்‌ எடுத்துக்கொண்டான்‌: 
அதைப்‌ பார்த்ததும்‌, பண்டிதா பரிவு மிகுந்து, 
அப்பனே, நமக்கெல்லாம்‌. ஆவினம்‌ தெய்வம்‌ 
போலும்‌. எனவே, அதன்மீது கோபம்‌ கொள்‌ 
 ளாதே; கோ மாதாவே, வழி விலகு, என்று 
வேண்டிக்கொள்‌,” என்று அன்பு ததும்ப விளம்‌ 
பினர்‌. வண்டிக்காரனும்‌ அவ்வாறே கையெடுத்‌ 
_ துக்‌ கும்பிட்டு வேண்டிக்கொண்டான்‌. அக்கணமே 


பசுவும்‌ பரிவுடன்‌ எழுந்து வழி விட்டது. 


பண்டிதரின்‌ செல்வப்‌ புதல்வி ஒருத்தி காச . 
நோயால்‌ மாண்டு போனாள்‌. அப்போது, ஈசுவர 
சரணர்‌ என்பார்‌ அவரிடம்‌ துக்கம்‌ விசாரிக்க 
வந்தார்‌. “£அன்பீர்‌, நமது தேசத்தில்‌ ஆயிரக்‌. 
கணக்கான பெண்டிர்‌ அக்கொடுகோய்க்கு இரை 
யாகின்றன ரே | அவர்களுக்கெல்லாம்‌ தக்க மருதி. 
_ துவவசதிஉளதா? நல்ல உணவேனும்‌ உண்டா ?. 

என்‌ ஒரு மகளுக்காக நான்புலம்பினால்‌, அவர்களின்‌. 
பெற்றோர்‌ பல வகையிலும்‌ கடிப்பரே! நம்‌ தேச . 
மெங்கும்‌ அவர்களுக்கு கல்ல ' சுகவா௪த்‌ தலம்‌ 
. அமைத்தல்‌ வேண்டும்‌,” என்று பண்டிதர்‌ கரிந்து 
கூறிக்‌ கண்ணீர்‌ மல்‌இனார்‌. | ப 


நமது சென்னை நகரிலே மூன்னம்‌ இருந்த 

. பாரிஷ்டர்களுள்‌ ஒருவர்‌, இரு இ. ஏல்‌. ஐயர்‌. ஒத்‌. - 
அழையா இயககம்‌ ஒடுங்கிகின்ற காலத்திலே, வட 

.. இந்தியாவில்‌ ஏழைத்‌ தொழிலாளருக்குத்‌ தலைவ. 

ராய்‌ இருநத, அந்த ஐயர்‌ ஊழியம்‌ புரிந்து வந்தார்‌. 

_ ஒரு சமயம்‌, முதலாளிகளின்‌ மிடுக்கெக்‌ கண்டு. 
அத்தொழிலாளர்‌ வேலை நிறுத்தம்‌ செய்ய நேர்க்‌... 


நோட்டு சரப ட 





தது. அப்போது, ஜயர்‌ நம்‌ பண்டிதரை அடைந்து, 
டில்லிச்‌ சட்டசபையில்‌ அதைப்பற்றி முறையிட 
.. விரும்பினார்‌. | ப ட்‌ 
ப பண்டிதர்‌ அஃது அறிந்து, “ நல்லது ! ஏழைத்‌ 
தொழிலாளர்‌ பசியினால்‌ வாடி வதங்குவரே! முதலில்‌ 
 அப்பசி நோயைப்‌ போக்க நாம்‌ வகை செய்வோம்‌,” 
என்‌ று கூறினார்‌; உடனே ஐயரை உடன்‌ அழைத்‌ 
| துக்கொண்டு, அங்குள்ள சமான்களைக்‌ கண்டு, 
ஏராளமாக நிதி தேடிக்‌ கொடுத்து, ''ப௫ிகோயைத்‌ 
- தர்த்துவிட்டு வாருங்கள்‌. பிறகு சட்டசபையில்‌ , 
முறையிட முயல்வோம்‌,” என்றுரைத்து விடை 
கொடுத்தார்‌. 
...... ஒப்பு உயர்வு இல்லாத அந்தணர்‌, பண்டித 
- மாளவியா. தூம மனம்‌, சீரிய தியாகம்‌, இறந்த 
- சேவை, பரந்த அருள்‌ முதலிய அருங்குணங்கள்‌ 
அவரிடம்‌ குடி கொண்டிருந்தன. கல்வியறிவு, 
சமய ஞானம்‌, அரசியல்‌ ஆராய்ச்சி, சாஸ்திரக்‌ 
தேர்ச்சி, தொழில்‌ முயற்சி இவற்றில்‌ அவர்‌ 
தலைசிறந்தவர்‌. அன்னவரது வாழ்க்கைச்‌ சரிதம்‌ 
இது: | I 


2. நாட்டுச்‌ சிறப்பு - 


. முன்னம்‌ நமது பாரத பூமியை ஐம்பத்தாறு 
தேசங்களாக வகுத்திருந்தனர்‌. அவற்றுள்‌ 
ஒன்னு பெருமை மிகுந்த மாளவ தசம்‌. பல்லாண்டு 
பல்லாண்டாக நமது தேச சரித்திரம்‌, புராண இதி 
காசங்கள்‌, காவியங்கள்‌, கதைகள்‌, நாடகங்கள்‌ 
இவற்றில்‌ இணையிலாச்‌ சிறப்பு வாய்ந்தது ௮ம்‌ 


மாளவம்‌. 


வட்ட னையை 


ச்‌ எ - பண்டித மதன மோகன மாளவியா. 





..... விக்ரம சகாத்தத்தை நிறுவிச்‌ சென்று. 
_ விக்கிரமாதித்தன்‌ என்னும்‌ வேந்தர்‌ பெருமான்‌, அம்‌ 
மாளவத்திலேதான்‌ பிறந்து வளர்க்க, பேராண்மை 
' காட்டிப்‌ பெரும்புகழ்‌ எய்தினான்‌. அச்சீரிய வேம்‌ 
தன்‌ செங்கோல்‌ செலுத்திய ஈகரம்‌ உச்சயினி என்‌. 
பதாம்‌.  அந்ககரிலே மகாகாலர்‌ ஆலயம்‌ ஒன்று: 
உண்டு. அதனை மகாகாளி ஆலயம்‌ என்றும்‌. 
- வழங்குவர்‌. ட ப ்‌ . 
பன்ன ராண்டுக்கு ஒருமுறை அக்ககரிலே மகா 
காலர்‌ திருவிழா நடக்கும்‌. அச்சமயம்‌ அங்கே 
இலட்சக்‌ கணக்கில்‌ மக்கள்‌ கூடி, அம்மூர்த்தியை- 
ஏத்தித்‌ தொழுவர்‌. அம்மூர்ததியைச்‌ சரண்‌ அடைக்‌ 
தால்‌, அரியவரம்‌ அனைத்‌ அம்‌ பெறலாம்‌. காளிதாஸர்‌ 
என்னும்‌ மகா கவிஞர்‌ அ௮க்காளியின்‌ அருள்‌ வாய்க்‌ 
கப்‌ பெற்றே வரகவி ஆயினார்‌ என்பர்‌ பெரிமோர்‌, . 


மாளவ தேச மக்களை மாளவர்‌ என்று வழங்கு 
வா. அந்த காளிலே பாரத மக்களுட்பெருவவி' 
படைத்தவர்‌ மாளவரே. கிரேக்க வேர்தனான மகர 
அலெக்ஸாந்தர்‌ தன்‌ படையுடன்‌ இம்நாட்டிற்‌ புகுந்த... 
- பொழுது, அவ்வேந்தனை எதிர்த்துநிற்க முன்வந்த 
. வர்களுள்‌ மாளவரையே முதன்மையாக மொழிய 
- வேண்டும்‌. அம்மாளவரின்‌ அருக் துணை கொண்டே. 

சிதியர்‌, சாகர்‌ என்னும்‌ அன்னியரை முனை முகத்தில்‌ 
.. அவ்விக்‌இரமன்‌ முறியடித்தான்‌. படத த்‌ க 

அத முதலாம்‌ விக்கிரமாதித்தன்‌ காலம்‌ 

முதல்‌, சமீப காலம்‌ வரையில்‌ அத்தேசத்திலே 
கலைமகள்‌ களிநடம்‌ புரிந்து வந்தாள்‌. ' சென்ற. 
. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாய்‌ ஆங்கருக்து அரச 
செலுத்திய இர்து வேந்தர்‌ அனைவரும்‌ கல்வியில்‌ 
. வல்லாரை ஆதரித்து வந்தனர்‌. அங்கே பாரெங்கும்‌ 


நாட்டுச்‌ சிறப்பு: .... தத்‌ 
cat ast ee ED RT அமத வ அகமது வால்‌ அகவ அ 7 கடா. அகச்‌ ணத 
புகழ்‌ பரப்பிய பல்கலைக்‌ கழகம்‌ ஒன்று நெடுங்‌ : 
காலம்‌ நிலைத்திருந்தது. வானனுல்‌ ஆராய்ச்சிச்‌ 
சாலை ஒன்றும்‌ அங்கே பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டு 
வரையில்‌ பாங்குடன்‌ துலங்கியது. 
அம்முதலாம்‌ விக்கிரமாதித்தன்‌, கலைகள்‌ பல 
வற்றையும்‌ வளர்த்து, வேத. மார்க்கத்தை நிலை 
நிறுத்தி, அருமையும்‌ பெருமையும்‌ அடைந்தான்‌; 
தவிர, வடவித்தியாவிலே இழ்க்கோடியிலிரும்‌ து 
மேல்‌ கோடி வரையில்‌ செல்லும்‌ ராஜ பாதை 
- ஒன்றை அமைத்து வைத்தான்‌. அதனால்‌, பாரத 
பூமியில்‌ விளையும்‌ பொருள்களெல்லாம்‌ அங்கே . 
வந்து குவிய, அக்கரம்‌ இந்நாட்டின்‌ பண்டக சாலை 
யாகவே முன்னாளில்‌ அலங்கு வந்தது. 

பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ அம்மாள 
வத்தை  முகம்மதியர்‌ கைப்பற்றிக்கொண்டனர்‌. 
ஆயினும்‌, அம்மன்னருட்பலரும்‌ அருங்கலை விகோ 
-தராய்‌ விளங்கு, கல்விமாளருக்கு ஊன்றுகோல்‌ 
போல உதவி வந்தனர்‌. முகம்மதிய ஆட்சி அங்கே 
தலையெடுத்த போதிலும்‌, இந்துக்களின்‌ கலைவளர்ச 
சிக்கும்‌ சமய ஆராய்ச்‌ சிக்கும்‌ தங்கு. தடை நேர. 
வில்லை.  மொகலாயரின்‌ ஆட்சிக்‌ காலத்திலே ௮௩ 
நிலைமை மாறிவிட்டது. - 

உச்சயினி நகரில்‌ ஓளரங்கசீபு என்பான்‌, 
அரசில்‌ ஆசை மிகுந்து, தன்‌ தமையன்‌ தாரா என்‌ 
யானுடன்‌ கடும்போர்‌ புரிந்தான்‌. அந்நகருக்கு 
அருகேதான்‌ தரரா நகரம்‌ என்பது ஆதியில்‌ தோன்‌ 
றியது: அத்தாரா நகரிலிரும்தே: முதல்‌ போஜ 
மகாராஜன்‌ ஆட்சி செலுத்தி வந்தான்‌. போஜன்‌. 
ஆண்டு வந்த பிரதேசமே இப்போது போஜபாலம்‌ 
அல்லது போபால்‌ சம்ஸ்தானம்‌ என வழங்கி வரு 


மயக்க 2 fr 
(i ie | 


ST 





்‌ மொகலாயரின்‌ ஆட்டி முளைத்த காலத்திலே. 


A 


8 2 பண்டித மதனமோகன மாளவியா a 


அம்மாளவத்தில்‌ கொதிப்பும்‌ கொந்தளிப்பும்‌ தலை 


'மெடுத்தன. ஆதலின்‌, ஆடகிருந்த வேதிய குலத்‌ 


தாருட்பலரும்‌ வேற்றிடம்‌ போய்க்‌ குடியேற நேரம்‌ 


தது. அவ்விதம்‌ அவர்கள்‌ குடியேறியஇடம்‌ கங்கை 
நதிக்‌ கரையிலுள்ள பிரயாகை எனப்படும்‌. மாள வ்‌ 


தேசத்தினின்று வந்தமையால்‌, அவர்களுக்கு. 


மாளவியா என்னும்‌ காரணப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. 


பண்டித மதனமோகன மாளவியாவின்‌ 


முன்னவருள்‌ ஒருவர்‌ அல்கபாது எனப்படும்‌ Gy 


யாகை ஈகரிற்‌ குடியேறினார்‌. 


5. முன்னோர்‌ பெருமை 


ஆதியிலே, வடவிந்தியாவில்‌ ஹம்ஸ்கறோக 


மொழியே பிரபலமாய்‌ இருந்தது, வடறாட்‌' 


டிலே வழங்க வந்தமையால்‌, தமிழர்‌ அதனை வட i 


மொழி என்பர்‌, அம்மொழியே வேறு பல மொழி 
களுக்குத்‌, தாயகம்‌ ஆகும்‌, அம்மொழியிலேதான்‌ . 
வேதம்‌, உபநிஷதம்‌, காவியம்‌, நாடகம்‌ மூதலியன 


எழுதன. அம்மொழியே தேவபாஷையாயும்‌ | 


இருந்தது. 


இன்று காண்க கிடைக்காத அற்புத கால்கள 


பல, அவ்வடமொழியில்‌ அன்று இருந்தன. இன்‌ 


அம்‌ காகா விதமான நூல்கள்‌ அம்மொழியில்‌ ' 


- உண்டு. அறிவுக்‌ களஞ்சிமம்‌ போன்றது. அம்‌: 


மொழி. பண்டித மாளவியாவின்‌ முன்னோர்‌ 
வாழையடி வாழையாய்‌ அம்மொழியிலே வல்லவரா ர்‌ 


_யிருக்கனர்‌. அவர்கள்‌ பெரிய 
- கவிஞர்களுமாவார்கள்‌. ட த 


ர்‌. - 


கல்விமான்கள்‌ : 


முன்னோர்‌ பெருமை. ட்‌ 1 
த த டப டா படல பபப பட்ட... 
மாளவ தேசத்தைத்‌ துறந்து கங்கை நதிக்‌ 
கரையில்‌ குடியேறிய பொழுது, அங்கே இந்தி 
மொழி பெரிதும்‌ வழங்கி வந்தது. அதனையும்‌ 
அவர்கள்‌ கற்றுத்‌ தேர்ந்து, £மான்களிடம்‌ இறப்பு 
எய்தினூகள்‌. ப்‌ 
தருமாத்தமா மாளவியாவின்‌ பாட்டனார்‌, 
பிரேமதர மாளவியா எனப்படுவார்‌.  வேதியருக்குரிய 
ஒழுக்கத்தில்‌ அவர்‌ மிக உயர்ந்தவர்‌ ; தெய்வ . 
பத்தியில்‌ ஈனி சிறந்தவர்‌; “ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ 
தரும்‌,” அல்லவா? ஆதலின்‌, மேன்‌ மையெல்லாம்‌ 
ட அவரை வந்து அடைந்தன. அறிஞரும்‌ அரசரும்‌ 
அவரைப்‌ போற்றி வந்தனர்‌. 
. பிரேமதரரின்‌ புதல்வர்‌ விரஜநாதர்‌ எனப்படு 
வார்‌. அவரும்‌ தம்‌ தக்தையாரைப்‌ போலவே வட 
மொழி வாணராய்‌ விளங்கினார்‌. கல்விக்‌ களஞ்சியம்‌ 
என அவரை எல்லாரும்‌ கொண்டாடினர்‌. புராண 
இதிகாசங்களில்‌ அவருக்கு இருக்த. ஆராய்ச்சியும்‌ 
அறிவும்‌ எட்டுத்‌ திக்கிலும்‌ பரவின. அதனால, 
பலரும்‌ அவரை - அடைந்து, புராண. இதிகாசங்‌ 
களின்‌ நுணுக்கங்களையெல்லாம்‌ நன்கு உணர்வது. 
வழக்கம்‌. ட 
ஸ்ரீமத்‌ பாகவதத்தில்‌ அவர்‌ இணேயிலாப்‌ . 
புலமை வா ரத்தத்‌. தினந்தோறும்‌ அவர்‌ பாக . 
வதப்‌ ந்ல்க செய்வாரா. ஆயிரக்‌ கணக்கில்‌ . 
மக்கள்‌ வந்து, செவி மடுத்து, இன்பம்‌ எய்துவார்‌ 
கள்‌. ஏழை, பணக்காரா ஆயெ எவரும்‌ அவரை 
அடைந்து, எளிதில்‌ ஈல்லறிவும்‌ எய்துதல்‌ உண்டு. 
.... வற்றாத கல்விச்செல்வம்‌ அவரிடம்‌ நிரம்ப 
நின்றும்‌ என்ன பயன்‌? பொருட்செல்வம்‌ அவ 
ரிடம்‌ பூஜ்யமாய்‌ இருந்தது. பேரரசர்‌ முதலி 
யோர்க்கு அவர்‌ ஞான குருவாய்‌ இருக்கும்‌, அன்‌ 


ட. - பண்டித மதனமோகன மாளவியா 


னாரிடம்‌ காசு பணத்தை அவர்‌ எதிர்பார்க்கவில்லை.. 
கல்வியை அனைவர்க்கும்‌ இலவசமாக வழங்க 


வேண்டுமே அல்லாமல்‌, காசுக்கு விற்கக்கூடா அ,” 


என்பதே அவரது நோன்பு ஆயிற்று. வலிய வந்து . 
அிற்சிலர்‌ பொருளுதவி புரியினும்‌, அதுகண்டு அவர்‌. 


மனம்‌ மகழாோர்‌; காசு பணம்‌ வந்து கருத்தைக்‌ 


 கெடுத்துவிடக்கூடாது என்னும்‌ கவலையே கொண 


டிருந்தார்‌. | | 


| அவர வடமொழியில்‌ இயற்றியுள்ள அரிய 
கால்கள்‌ ஒரு நாற்றுக்கு மேலிருக்கும்‌. எல்லாம்‌ 
தெய்வப்‌ பற்றையே பெரிதும்‌ புகட்டும்‌; சமய . 


 ஞானத்தையே நன்கு வளர்க்கும்‌. அக்‌ .நால்களிற்‌. 
சொற்செறிவும்‌ பொருள்‌ ஆழமும்‌ கண்டு பாராட்‌ 
டாதார்‌ இலர்‌. அத்தகைய நால்களை அச்சு 


வாகனத்தில்‌ ஏற்றவும்‌, அவர்‌ பிறரது பொருளுத. 


விரை நாடவில்லை. 


அருட்செல்வமும்‌ கல்விச்‌ செல்வமும்‌ அவ 
ரிடம்‌ குறைவற நின்றமை போலவே, மக்கட்செல்‌ 


_ வமும்‌ பொருந்தியிருந்தது. பிள்ளைகளும்‌ பெண்களு ்‌ 
மாகப்‌ பதினாறு பேருக்கு மேற்பட்ட மக்கள்‌ இருக்‌. 
தார்கள்‌. அப்பெருங்குடும்பததைக்‌ - காப்பாற்ற. 


- அவர்‌ மிகவும்‌ வருந்த நேர்ந்தது. 





ந அவரை ஞான குருவாய்‌ ௨ டைந்த காஜி 
_மகாராஜர்‌, தர்பங்கா மகாராஜர்‌ ஆகிய இருவரும்‌ 
- அர்கிலையை உணர்ந்து, எவரும்‌ அறியா வண்ணம்‌ 
அவரது பெரிய. குடும்பத்தைப்‌ பாதுகாத்து 
- வந்தனர்‌, அதனால்‌, ஊணுக்கும்‌ உடைக்கும்‌ 


- அம்மக்களுள்‌ மூன்றாம்‌ மைந்தராகப்‌ பண்டித. 


_ மதன மோகன மாளவியா பிறந்தார்‌. 


க்‌ 


4. பள்ளிப்‌ படிப்பு | 


பண்டித மதன மோகன மாளவியா அலக 

. பாது ஈகரிலே 1861-ஆம்‌ ஆண்டு தோன்‌ நின்‌. 
தோன்றியதும்‌, சோதிடர்‌ வந்து. நாளும்‌ கோளும்‌ 
ஆராய்கது, *: இப்பாலன்‌ பாரெங்கும்‌ புகழ்‌ பரப்‌ 
யுவான்‌,” என்று கூறி, ஆசியும்‌ உரைத்தனர்‌. 

தாய்‌: தந்தையர்‌ அது கேட்டு, அகமிக மகிழ்ந்து, 
- அக்குழந்தையை அருமையாக வளர்த்து வந்தனர்‌. 


( பாலும்‌ சாதமும்‌ பரிந்து ஊட்டும்‌ பொழுது, 
தாயார்‌ தம்‌ குல முன்னோர்களின்‌ மகிமைமை . 
மைக்தருக்கு எடுத்துரைப்பார்‌. மைந்தரை மடியில்‌ 
வைத்துப்‌ பாராட்டும்போது தந்தையாரும்‌, பாரத 
- பாகவதக்‌ கதைகளைக்‌ கனிவுடன்‌ கூறி வருவர்‌. 
. குழந்தையும்‌ அவற்றையெல்லாம்‌ காது கொடுத்துக்‌ 

கட்டு, மிக்க களிப்பு அடையும்‌, 
I மதன மோகனர்க்கு ஐந்து வயது ஆனதும்‌, 
வேத விதிப்படி பெற்றோர்‌ வித்தியாரம்பம்‌ செய்‌ 
 வித்தனர்‌. அக்குலத்தாரின்‌ தாய்மொழி ஸம்ஸ்‌8ரு 
தமே. ஆதலின்‌, “அம்மொழியில்‌ பையன்‌ தேர்ச்சி . 
பெற வேண்டும்‌!” என்று தந்தையார்‌ விரஜநாதா 
கருதி, சம்ஸ்கருத பாடசாலையில்‌ சேர்த்தார்‌. 
முதலாவதாக, தரும ஞானோபதேச பாடசாலையி 
லும்‌, அப்பால்‌ வித்தியா தரும வர்த்தினி சபாவிலும்‌ 
. இளம்பண்டிதர்‌ படித்து வந்தார்‌. 
அப்போது ஆசிரியரும்‌ பிறரும்‌ இளம்பண்டி. 
. தரின்‌ மதிநலம்‌ கண்டு வியந்தனர்‌; “பிற்காலத்‌. 
. திலே பெரிய மேதையாய்த்‌ துலங்குவார்‌!' என்னும்‌ ப 
.. வியந்து பேசினர்‌; அறிவு மிகுந்த மக்கட்பேற்றை 
அடைந்த விரஜநாதரையும்‌ வெகுவாகப்‌ பாராட்டி 


ம UAV 
ப) 000 


10 I : பண்டித மதனமோகன மாளவியா. 


னர்‌. ஊராரும்‌ உற்றாரும்‌ அப்படியே புகழ்ந்து 


கின்றனர்‌. | த 
.... அந்நாளில்‌ ஆங்கிலப்‌. படிப்பிற்கு இருந்த 
பெருமையை விரஜகாதர்‌ அறிந்து, தம்‌ மைந்தரை 
ஆங்கிலப்‌ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார்‌. 
ஆண்டுதோறும்‌ மேல்‌ வகுப்பிற்குத்‌ தவராமல்‌. 
மாறி, முடிவில்‌ கலாசாலையிலும்‌ இளம்பண்டிதா 
சேரலானார்‌. அங்கும்‌ ஆசிரியர்கள்‌ அவரது கல்வித்‌ 
திறனையும்‌, குண நலனையும்‌ கண்டு மகிழ்ந்தார்கள்‌. 


இளமை முதற்கொண்டே இளம்பண்டி தரிடம்‌ 
இனிய நடைமுறைகள்‌ உதித்தோங்‌இ வந்தன, 


வைகறையில்‌ அவர்‌ துயில்‌ எழுவார்‌; உடனே... 
- ஆண்டவனை மனத்தில்‌ இருத்தி, வாயார வாழ்த்து 


வார்‌; உல்ல நீராடித்‌ தூய உடை உடுப்பார்‌; மாவரிட ... 
மும்‌ அன்பு கனியப்‌ பேசுவார்‌; பெரியாரைக்‌. 


அவை எலலாம்‌ பிறவிக்‌ குணங்களாகவே அவரி . 


டம்‌ ஒளி வீசன. 


பெருமதி படைத்த இளம்பண்டிதர்‌ கலாசாலை : 
யிலும்‌ பெருமை எய்தி, நல்ல மாணவர்‌ என்று. 
மற்ற. மாணவர்கள்‌ அவரைக்‌ 
நகர . 
மாந்தரும்‌ அவரது நடையும்‌ உடையும்‌ கண்டு, 


. பெயர்‌ வாங்கினார்‌. 
கண்டதும்‌ பத்தி விசுவாசம்‌ காட்டினார்கள்‌. 


_ நய்நீது பேசினர்‌. கலாசாலைத்‌ தலைவரான ஹாரிஸன்‌ _ ்‌ 


"என்பாருக்‌ 
. உணடு. 


எல்லாருக்கும்‌ இனியவராய்‌ இளம்பண்டி தர்‌ A 


நடந்‌ வந்து, ஆங்இலப்‌ படிப்பில்‌ மூழ்கி இருந்த 
போதும்‌, வடமொழிப்‌ பயிற்சியை அவர்‌ கைவிட 
_ வில்லை. தினர்தி லய ஓ 


கு இளம்பண்டி தரிடம்‌ ஈடிலா . ஆர்வம்‌. 


ம காலையிலும்‌ மாலையி அம்‌ வட 


ஆசிரியப்‌ பணி ப, 


மொழிப்‌ பண்டிதரை அடைந்து, காவியமும்‌ நாடக 
மும்‌ பயின்று, உள்ளம்‌ பூரித்து வந்தார்‌. 
1874-ஆம்‌ ஆண்டில்‌ அவர்‌ பி. ஏ. பட்டம்‌ 
பெற்றார்‌. மேலும்‌ படிக்க வேண்டும்‌ என்றே இளம்‌. 
பண்டிதர்‌ பேராவல்‌ கொண்டார்‌. ஆயினும்‌, 
குடும்பத்தின்‌ செல்வகிலை அதற்கு இடையூருய்‌: 
இருது. | 
அவர்‌ குடும்பம்‌ மிகப்‌ பெரியது. அனைவரையும்‌ ப 
ஆலம்‌ விழுது போல இளம்பண்டி தர்‌ தாங்குவார்‌ 
என்று எல்லாரும்‌ எதிர்‌ பார்த்து நின்றனர்‌. 
. அநீநிலையிலே “எந்தத்‌ தொழிலில்‌ இங்கலாம்‌!” 
என்‌ அ அவர்‌ மிகவும்‌ சிந்தனை செய்தார்‌. 


ல ஆசிரியப்‌ பணி 


கற்றதைப்‌ . பிறருக்குக்‌. கற்பிக்கவும்‌, மேலும்‌ 
மேலும்‌ கற்கவும்‌ வசதியான ஆசிரியத்‌. 
தொழிலே சாலச்‌ சிறந்ததென இளம்பண்டிதா 
எண்ணினர்‌. அவர்‌ முன்னம்‌ படித்து வநத பாட 
சாலை அதிகாரிகள்‌ அது சமயம்‌ ஒர்‌ ஆசிரியரை 
நாடினார்கள்‌. பண்டிதர்‌ வருவாரா என்று அவர்கள்‌ 
எதிர்‌ பார்த்துகின்‌ ற சமயம்‌, பண்டிதரும்‌ அவர்களை 
அடைந்தார்‌; ஆசிரியப்‌ பணியில்‌ அமர்ந்தார்‌ ;. 
இளஞ்சிறார்க்கு இனிய போதம்‌ புகட்டுவதில்‌ ஓர்‌ 
இன்பம்‌ கண்டார்‌; அ௮ன்னவரை கன்மக்களாககு. 
வதில்‌ மிக்க ஆவல்‌ பூண்டார்‌; ௮துவே உடலெடுத்த 
தன்‌ பயன்‌ என்று உறுதி கொண்டார்‌. 
மாதாமாதம்‌ இடைக்கும்‌ சம்பளமோ, மிகவும்‌ 
. கொஞ்சம்‌. அது கொண்டு பெரிய குடும்பத்தைப்‌ 
பாதுகாத்தல்‌ எங்கனம்‌ ? ஆயினும்‌, “போதும்‌ 


ரது TD மதன மோகன மாளவியா. 





என்ற மனமே பொன்‌ செய்யும்‌ மருந்து,” என்னும்‌. 
முஅமொழியை அவர்‌ கடைப்பிடித்தார்‌ ; அதனால்‌, 
கவலை இல்லாமல்‌ இனிதே காலங்கழிக்க முற்‌ 
பட்டார்‌. அவரது வருவாயும்‌ ஆதரவும்‌ கண்டு குடும்‌ 
பத்தாரும்‌ களிப்படைந்தனர்‌. ட்‌ 
மான்கு வருஷ காலம்‌ ஈல்லாசிரியராய்‌ அவர்‌ : 
அலஙகி வந்தார்‌. அவர்‌ ஆசிரியராய்‌ அமர்ந்த 
அடுத்த ஆண்டிலே (1885) காங்கிரஸ்‌ மகாசபை. 
உதமமாமிற்று. அன்று. நடைபெற்று வநத. 
- ஆங்கில ஆட்சியை அகற்றி, சுயராஜ்யம்‌ எய்த 
வேண்டும்‌ என்பதே அச சபையின்‌ நோக்கம்‌, . தல 
முதல்‌ காங்கரஸ்‌ மகாசபை பம்பாய்‌ நகரில்‌ 
கூடிற்று. அதற்குப்‌ போக வேண்டும்‌ என்று. 
அவருக்கு ஆவல்‌ மிஞ்சியது. அலகபாது நகரி. 
லிருக்து பம்பாய்‌ போவதானால்‌, செலவு அதிகம்‌ . 
பிடிக்கும்‌. எனவே, தமது வருவாயையும்‌ குடும்ப 
நிலையையும்‌. மதித்து, அவர்‌ அக்காங்கிரசுக்குப்‌ 
போகவில்லை. ஆனாலும்‌, அம்மகா சபையில்‌ சேர்த்து 
உழைக்கும்‌ துடிப்பும்‌ ஆர்வமும்‌ அவரிடம்‌. விஞ்சி 
கின்றன. 
1556-ஆம்‌ அண்டிலே, காங்கிரஸ்‌ மகாசபை 
கல்கத்தா நகரில்‌ நடந்தது. அதற்குப்‌ பண்டிதர்‌ 
ஒரு பிரதிநிதியாய்ச்‌ சென்றார்‌. அப்போது அவர்‌ 
அரசாங்கக்‌ கல்லூரியில்‌ ஆசிரியராய்‌ இருந்தார்‌. 
அரசாங்கத்துக்கு எதிரான சபை அது. அத்தகைய 
 கிலையிலும்‌ தேசமே பெரிகென்று அவர்‌ துணிந்து, 
- பெருமிதத்துடன்‌ சென்றார்‌. 
௨. நானில்‌ அவருக்கு ஒரு வகையில்‌ குருவாய்‌ : 
இரும தவர்‌ பண்டித ஆதித்திய ராம்‌ என்பவர்‌. அவரும்‌. 
- அரசரங்கத்திலே பெரிய உத்தியோகம்‌ பார்ப்பவர்‌ ட்‌ 
, சுதந்தரத்தில்‌ . காட்டம்‌ மிகுந்தவர்‌... ஆதலின்‌, 


YE 


பட்டது ல. இ 


ட்‌ பவி விதி! வ (வனே பர்‌ பிம்ப ல அரா மன எனன வால தர வர்‌ ப 
. அவரும்‌ அம்மகா சபைக்குச்‌ சென்றார்‌. அவருக்குத்‌ 
ர துணைவராகவே நம்‌ பண்டிதரும்‌ போனார்‌. அரசாங்‌ 
' தத்தில்‌ வேலை பார்ப்பவர்‌ அ ரசியலிற்கலக்து.. 

- கொள்ளக்கூடாது என்னும்‌ ஒரு பொது விதி 


உண்டு. | 
அக்காங்கரஸ்‌ மகாசபைக்குத்‌ தலைவராய்த. 


. "இகழ்ந்தவர்‌, தாதாபாய்‌ நெளரோஜி என்பவர்‌. அத ப 
்‌ தலைவரின்‌ பேச்சைக்‌ கேட்டதும்‌ நம்‌ பண்டிதருக்கு. . 


SANE EE TERS 
பனு க்‌ 23 


க்கம்‌ உதித்தது; பிரதிநிதிகளின்‌ பேச்சைக்‌ 


கேட்டதும்‌ ஒர்‌ உற்சாகம்‌ ஒங்கியது; பின்பு தாமும்‌ 


7A 


பேச வேண்டும்‌ | என்னும்‌ ஆர்வம்‌ எழுந்தது... ்‌ 
அருகே இருந்த ஆதித்திய ராம்‌ அதை அறிந்து, 


அவரைத்‌ தட்டிக்கொடுத்தார்‌. உடனே பேச 
எழுந்தார்‌ நம்‌ பண்டிதர்‌... | 
.. மாணவராய்‌ இருந்த காலத்திலேயே பண்டித. : 


. மாளவியா கல்லிக்‌ கழகம்‌ கிறுவி, அதில்‌ மாணவர | 
' களப்‌ பேச வைத்தார்‌; தாமும்‌ பேசிக்‌ காட்டினார்‌. . 


சபை முன்னே பேசவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌. 
இளமையில்‌ உண்டான்‌ உள்ளக்‌ கிளர்ச்சியின்‌ 
பயனாம்‌. ன்‌ 

சமயப்‌ பற்றில்‌ சிறந்தவர்‌ பண்டித மாளவியா... 


. இதில்‌ தேர்ச்சியும்‌ எய்த வேண்டும்‌ என்பது 


. அவரது அவா. அது பற்றியே இந்து சமாஜம்‌ என்ப 


தும்‌ அவரது. ஊக்கத்தின்‌ விளைவாய்‌ உதித்தது. . 
இச்சமாஜத்தை அவரே முன்‌ நின்று நடத்தி 
வந்தார்‌; பல பெரியார்களை அழைத்துச்‌ சொற்‌ 


... பொழிவு ஆற்றச்‌ செய்தார்‌. இவ்விதமெல்லாம்‌ 
- சபையின்‌ முன்னே பேசப்‌ பழகி வந்தார்‌ அவர்‌. 


த ப 2: 


காங்கரஸ்‌ மகாசபையிலே முதன்முதல்‌ பேச 


- எழுந்ததும்‌, முன்‌ பெற்றிருந்த பயிற்சி அவருக்குக்‌. 
. கை கொடுத்தது. த்‌ டு ்‌ 


0. சபையில்‌ சிறப்பு . 
காங்கிரஸ்‌ மகா சபையிலே அன்றும்‌ இன்றும்‌ . 
சொல்வன்மை உடையார்க்கே இறப்பு அதிகம்‌. . 
சொல்லின்‌ செல்வரையும்‌, அச்செல்வரின்‌ இீர்ததி 
மையும்‌ அச்சபையிலேதான்‌ கண்கூடாகக்‌ கண்டு 
களிக்க முடியும்‌. | 
சொல்லின்‌ : செல்வரான. தாதாபாய்‌ 
கெளரோஜி, சுரேந்திரநாத பானர்ஜி, சென்னை நீதிபதி 
மணி ஐயர்‌ முதலிய. பலர்‌ பேச முடித்த பின்‌ மம்‌. 
பண்டிதர்‌ பேச எழுந்தார்‌. அச்சமயம்‌ இருபத்து 
நான்கு வயதுக்கு உட்பட்டவர்‌ அவர்‌, மகா சபை 
_யில்‌ பேசப்புகுந்ததும்‌ அதுவே முதல்‌ முறை. அச்‌ 
சபையில்‌ அவர்‌ பேசியதன்‌ கருத்து இது: 

“ பிரதிநிதி சபைகள்‌ படைத்ததே ஆங்கிலே 
யருக்கு ஓர்‌ ஆபரணம்‌. அப்பிரதிறிதி சபைக்கு 
அவர்களையே பிதாக்கள்‌ என்னலாம்‌. அங்கனம்‌ 

. இருக்க, நம்க்கும்‌ பிரதிநிதி சபைகள்‌ வேண்டும்‌ 
என்ற நாம்‌ கோருகையில்‌, அதனை அவர்கள்‌ மறுக்‌ . 
கின்றார்கள்‌. மறுக்கவே, அவர்களை உண்மையில்‌ . 
ஆங்கிலேயர்‌ என்று நாம்‌ சொல்ல முடியுமோ ?2 

6 அந்த ஆங்கிலேயருக்கு . ஊனும்‌ உயிரும்‌ 

்‌ உயர்வும்‌. தகவும்‌ ஊட்டுவன அச்சபைகளே. 

அவற்றை நமக்கு மட்டும்‌ மறுப்பின்‌, காம்‌ அவர்‌ 

. களை என்னென்று சொல்வது! “மக்களின்‌ பிரதி 

... கிதிகளைக்‌ கேளாமல்‌, அவர்கள்‌ சம்மதம்‌ பெருூமல்‌, . 


. வரி விதிக்கக்‌ கூடாது,” என்பது அந்த அவ 


9 அரசுமற்கோட்பாடு அல்லவா? ப ப 
ல... ்‌ நம்‌. தேசத்திலுள்ள சட்டசபைகளில்‌ நம்‌. 
... பிரதிநிதிகள்‌ இல்லை. ஆனாலும்‌, ஆண்டுதோறும்‌ 






சபையில்‌ சிறப்பு. | 15. 





இச்சட்ட சபைகளிலிருச்து சட்டங்கள்‌ கிளம்பு 
ன்றன ; வரி விதிப்புப்‌ புறப்படுகன்‌ றது. அவற்‌ 
டறைக்‌ குறித்து கமது கருத்தை அறிவிக்க, நமக்கு 
- உரிமை வேண்டாவா? அவற்றினுக்கு உட்பட்டு 
- வருக்துவதே நமது தலை விதியா ? ்‌ 
1! இங்கிலேயருக்குச்‌ சரிசமமாக இந்திய 
யும்‌ நடத்துவோம்‌,” என்று விக்டோரியா மகாராணி 
யார்‌ கொடுத்த வாக்குறுதி காற்றில்‌ பறப்பதோ 2 
எல்லாரையும்‌ ஒருபடியாகப்‌ பாராமல்‌, ஏற்றத 
தாழ்வு காட்டுதல்‌ அடுக்குமோ? நாம்‌ வாய்‌ மூடி. 
மெளனிகளாய்‌ இருக்க முடியாது. ஆடுமாடுகளைப்‌ 
போல நம்மை நடத்தினால்‌ அதற்கு நாம்‌ ஒருப்படுவ 
தும்‌ ஒவ்வாது. | | 
6 இருபத்தைந்து வயதே கொண்ட இளைஞா்‌ 
- இவ்வளவு அழகாக, அழுத்தமாக, ஆணித்தரமாகப்‌ 
பேசுகிறாரே!” என்று சொல்லின்‌ செல்வர்‌ உட்பட 
- அனைவரும்‌ வியந்து பேசினர்‌ ; புகழ்ந்து பாராட்டி 
னர்‌. பழுத்து முதிர்ந்த பேச்சாளரே இவர்‌! 
என்‌ று சபையோர்‌ ஆனந்த ஆரவாரம்‌ செய்தனர்‌. 
அந்நாளில்‌ காங்கிரஸ்‌ மகாசபையின்‌ காரிய 
தறிசியாராய்‌ இருந்தவர்‌, ஆலன்‌ ஆகடவோ ஹியூம்‌ 
- என்னும்‌ ஆங்கிலேயர்‌, அவரி அரசாங்கத்திலே 
முன்னம்‌ நெடுகாள்‌ வேலை பார்தது விலகியவர்‌ ; 
.. பேசுவதிலும்‌ எழுதுவதிலும்‌ மிக வல்லவர்‌. நம்‌ 
' பண்டிதரின்‌ பேச்சைக்‌ குறித்து அவா அந்த 
ஆண்டின்‌ அறிக்கையில்‌ லரைந்திருப்பதன்‌ கருது 
இது: ்‌ 
சபையார்‌ அனைவரும்‌ மிகுந்த உற்சாகமும்‌ 
"பரபரப்பும்‌ கொண்டு, பெரிதும்‌ விரும்பிக்‌ கேட்டு 
- வந்த சொற்பொழிவு, உயர்வகுப்பு வேதியரான 







716 உ பண்டித மதளமோகள மாளவியா. ்‌ 





மதன மோகன i ஆற்றிய சொற்பொழி. 
வேமாம்‌, அவரது இனிய தோற்றம்‌, அழகிய முக 
விலாசம்‌, பொருள்‌ நிறைம்த வாசகம்‌, சொல்‌ ஆழம்‌ | 
இவை எல்லாம்‌ கண்டு எல்லாரும்‌ தம்மை மறந்து, | 
இமை கொட்டாமல்‌ அவரையே வியந்து நோக்க 
கின்றனர்‌. அவரது பேருரை பண்பான வாசகம்‌ . 
அனைவர்‌ மனத்திலும்‌ பசுமரத்தாணி போலம்‌ | 
பதிந்தது 1 ட] 
ப அன்று. முதல்‌ காற்ற த i: 
பண்டி தருக்குப்‌ பேரும்புகழும்‌ ஏற்பட்டன. பண்டி. I 
தரின்‌ பேச்சு என்றால்‌, எல்லாரும்‌. அண்ணாந்து I 
கேட்கத்‌ தலைப்படுவர்‌ ; அழகு! அழகு!” என்று 
- ஆனந்தம்‌ அடைவர்‌. அது முதல்‌, தாம்‌ கண மூடும்‌ 
வரையில்‌ அவர்‌ ஒவ்வோராண்டும்‌ மகாசபைக்குப்‌ . 
போவதில்‌ தவறியதே இல்லை. பண்டித மாளவியா 
_ வந்இருக்கிறாரா ?' என்று விசாரித்து அறியாத. 
பிரதிநிதிகளும்‌ இரார்‌. ்‌ | 
அததகைய பண்டிதரின்‌ பேச்சு வன்மை . 
பாரெங்கும்‌ பரவிற்று ; அயோத்தி. மாநகரில்‌ . 
.. இருந்த பெரிய ஜமீந்தாரின்‌ த 

கவர்ந்தது. ப ப 


7 னய டேம்‌ 


* நூரற்றுக்கு ஒருவரே சபைக்கு உரியவர்‌. 
...... மிரத்தில்‌ ஒருவரே புலவர்‌. பதினமிரத்தல்‌: 
... ஒருவரே பேச வல்லவர்‌,' என்பர்‌ பெரியோர்‌. 
ல்‌ பேசப்பிறந்தாயோ சாகப்பிறந்தாயோ, என்றும்‌: 
வவர பண்டிதரின்‌ பேச்சு வன்மை கண்டு, 
ல்க Ho 5 ட்‌. பூரித்தனர்‌. டன 





 பத்திராசிரிய பீடம்‌ ட. 


த்‌ 


Pesos PED AMEE EE DERE TTA SENT 


அவ்விதம்‌ பூரித்தவருள்‌ ஒருவர்‌ ராஜாராம பால 
சிம்மர்‌. அவர்‌ அயோத்தி நாட்டிலே ஒரு பெரிய . 


ஜமீந்தார்‌. இந்துஸ்தான்‌ என்னும்‌. பத்திரிகை 
ஒன்று அவருக்குச்‌ சொம்தம்‌. பண்டிதரிடம்‌ ௮வ 


ருக்கு மதிப்பு உண்டு. சொல வன்மையைக்‌ காதி 
னால்‌ கேட்டதும்‌; அப்பத்திரிகையின்‌ ஆசிரியராய்‌ 
அமரும்‌ வண்ணம்‌ பண்டிதரை அவர்‌ வேண்டிக்‌ 


கொண்டார்‌. 


பண்டிதருக்கோ, மாணவருக்கு ஆசிரியராய்‌ _ 
இருப்பதிலேயே விருப்பு அதிகம்‌. வருங்காலத்‌ . 
இலே தேசத்தின்‌ செல்வமாகும்‌ இளைஞருக்கு நல்‌ 


லறிவும்‌ நேரிய நடையும்‌ புகட்ட வேண்டும்‌, என்‌ . 


வய 


பதில்‌ அவருக்கு நாட்டம்‌ மிகுதி. அந்நிலையில்‌, 


பத்திராசிரிய பீடத்தில்‌ அமர வலுவில்‌ அழைப்பு. 


வந்தது, சிறிது அவர்‌ இந்தித்துப்‌ பார்த்தார்‌. 


முடிவிலே, “மாணவருக்கு ஆூரியராயின்‌, 
ஆண்டுதோறும்‌ ஒரு இலருக்கே உயர்ஞானம்‌. ஊட்‌ 
டலாம்‌ ; பத்திராதிரிய பீடமாயின்‌, நாள்தோறும்‌, 


ஆயிரக்‌ கணக்கான மக்களுக்கு அரிய உரை வழங 


கலாம்‌. எனவே, பத்திராசிரிய பீடம்‌ பெருமையும்‌ 
பொறுப்பும்‌ மிகுதியும்‌ உடையது, '' என்று அவர்‌ 


இரமானம்‌ கொண்டார்‌. . 


... மூம்‌ நேர்மையும்‌ மிளிரும்‌; பொருளும்‌ போதமும்‌. 


| 
அலி 4 
பன்‌ ரி 

| 
a 


ர ம 0 பதன. 


இந்துஸ்தான்‌ ' என்ற பத்திரிகையின்‌ ஆசி . 
ரியராய்‌ அமர்க்ததும்‌, அவருக்கு முன்னையிலும்‌ 
அதிக வருவாய்‌ இட்டியது. அதனால்‌, பண்டிதர்‌ தமது : 
பெரிய குடும்பத்தை இனிது காப்பாற்றுதல்‌ இலகு 
வாய்‌ இருந்தது. ஏறக்குறைய மூன்று வருஷ . 
காலம்‌ அப்பீடத்தை அவர்‌ அலங்கரித்து நின்றார்‌. . 


பண்டிதரின்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ கிதான 


1 பண்டித மதளமோகள்‌ மளகியா! 





பொங்கும்‌ : சொல்லில்‌ வல்லவர்‌, எழுத்திலும்‌ 


வல்லவராய்‌ விளங்குதல்‌ கண்டு, எல்லாரும்‌ புகழ்ந ' 


தனா. அதிகாரிகளும்‌ அரசாங்கமும்‌ அவ்வாறே 
புகழுரை பகர, ராஜாராம பாலருக்கு ஆனந்தம்‌ 1 
பெருகியது. 2 I டு ட 
. சிறிது காலம்‌ சென்றதும்‌, *இந்தியன்‌ யூனியன்‌? 
என்னும்‌ பத்திரிகைக்கு அவர்‌ ஆசிரியர்‌ ஆனார்‌. 


_ ஆனதும்‌, அப்பத்திரிகையின்‌ . புகழும்‌ பெருமையும்‌ . 


எங்கும்‌ வீசத தலைப்பட்டன. அம்நாளில்‌ அலை . 
கிய கல்வியாளரும்‌ பெருமக்களும்‌ பண்டிதரின்‌ 
எழுத்தைக்‌ கண்டு இறும்பூது எய்தினர்‌. ர்‌ 

மகாஜனங்களின்‌ மனப்போக்கை ஒரு பக்கம்‌ 
அவர்‌ ஒழுங்குபடுத்தி வளர்த்து வந்தார்‌: 
மற்றொரு பக்கத்திலோ, மக்களின்‌ மனக்கோனை 
அதிகாரிகளுக்கு விண்டுரைத்‌ த விழுமிய ஊழியம்‌ . 
புரியலானார்‌. பத்திரிகைத்‌ தொழிலில்‌ பண்பட்ட . 
பேராசிரியர்களும்‌ பண்டிதரின்‌ எழுத்து நலமூம்‌ 


வேகமும்‌ கண்டு, ்‌ இணையிலா ஆசிரியா்‌ இவர்‌ !' 
- என்று ஏத்தி உரைக்க மோந்தது, ட ப 


்‌] 


பெரும்பயன்‌ காண முடியாது ; இங்கே ஜன்‌ சமூகத்‌ 


தன்‌ தாய்‌ மொழியாய்‌ வழங்கும்‌ இந்தி மொழியில்‌” 


- பத்திரிகை நடததிப்‌ . பாமராக்கும்‌. பயன்பட 
- வேண்டும்‌,” 


என்பது பண்டித மாளவியாவுக்குத்‌ 


_ தோன்றியது. அதன்‌ ப்லனாக “ அப்யுதயா ' டா 1 


னும்‌ இந்தி வாரப்‌ பத்திரிகையை அவர்‌ தோற்று 


. வித்தார்‌. அதில்‌ வாரந்தோறும்‌ பலபல கட்டுரை. 
_ களை வரைந்து, அரியல்‌, 
- வற்றைத்‌ கெளிவாக விள | 
_ அனைவரும்‌ விரும்பிப்‌ படித்து, - விரிந்த அறிவு 


பொருளாதாரம்‌ முதலிய 
க்கி வந்தார்‌. அவற்றை . 


வழக்கறிஞர்‌ வேலை... அரத 





அப்பத்திரிகையின்‌ வாசகர்‌ வெகுவாகப்‌ : 
பெருகனும்‌, அதற்கு. ஏற்றவாறு வருவாய்‌ அதி 
_கரிக்கவில்லை. அதனால்‌, அவருக்குப்‌ பணமுடை 
ஏற்பட்டது. ஆனாலும்‌, * ஜன சமூகம்‌ ' எனப்படும்‌. 
பெரிய குடும்பத்துக்கு உழைத்து வருவதில்‌ பணக்‌ 
கஷ்டத்தையும்‌ கஷ்டத்தையும்‌ அவர்‌ பொருட்‌ . 
படுத்தவில்லை. ப 

அலகபாது ககரிலே “லீடர்‌” என்பது ஒர்‌ ஆங்கி 
லத்‌ தினசரி. அது மிக்க செல்வாக்குப்‌ படைத்தது. 
அதற்கு அதன்‌ எழுத்தே முதற்காரணம்‌. அந்தப்‌ 
பத்திரிகையைத்‌ தோற்றுவிக்க முயன்‌ றவர்களுள்‌ 
பண்டித மாளவிமாவே முதல்வரென மொழிய 
(வண்டும்‌. 


இ, வழக்கறிஞர்‌ வேலை 


மாந்தத்‌ தேசத்திலும்‌ அரசியல்‌ கிளர்ச்சியில்‌ 
-... ஆழ்ந்துபொதுகலச்‌ சேவையில்‌ முனைந்து, மிக்க 
புகழ்‌ படைத்தவர்களுள்‌ வழக்கறிஞரே பலராவர்‌. 
சட்ட ஞானத்‌ தேர்ச்சியினால்‌ அரசியலின்‌ நுட்பங்‌ 
கனை அவ்வழக்கறிஞர்களே நன்கு ஆராய்ந்து, . 
ஏற்ற முறையில்‌ சீர்திருத்தங்கள்‌ சொல்லி, ஏற்றம்‌ 
' அடைதல்‌ எளிதாகும்‌. 
நமது பாரத பூமியிலே அன்றும்‌ இன்றும்‌ 
பிரபல பொதுஜனத்‌ தலைவர்களுள்‌ வழக்கறிஞர்‌ 
களே முதன்மையானவர்கள்‌. பண்டித மாளவியா : 
வின்‌ பெருமதியையும்‌ அரிய பண்பையும்‌ கண்ட . 
..இிந்த பெரியார்‌ பலரும்‌ அவரை வழக்கறிஞராகும்‌ . 
வண்ணம்‌ வற்புறுத்தி வந்தனர்‌. அவர்களுள்‌ ராஜா. . 
ராம பாலரும்‌ ஒருவர்‌. | ல்‌ பத 





அற. பண்டித மதளமோகள மாளவிய 








வழக்கறிஞர்‌ பரிட்சைக்குப்‌ படிக்கும்போது. 
செலவு பெருகும்‌; வருவாய்‌ குறையும்‌. அது குறித்‌ 
அச்‌ இறிதும்‌ கவலை வேண்டா” என்று அந்த ராஜா 
தைரியம்‌ கூறினார்‌. அன்று காங்கிரஸ்‌ மகாசபை. 
மின்‌ காரியதரிசியாரான ஹியூம்‌ என்பாரும்‌, “வழக. 
கறிஞரானால்‌, இன்னும்‌ பெருமையாக ட. 
புரியலாம்‌,” என்று பண்டிதரை வற்புறுததினார்‌.. 
'வழக்கறிஞரானால்‌. வாய்மையினின்‌ அ பிழை க்க I 
 ரேருமே!' என்று முதலில்‌ பண்டி தருக்குக்‌ கவலை : 
பிறந்தது. அப்பாலோ, “எல்லாம்‌ நம்‌ கையில்‌ - 
உளது. கொ த "இம்மியும்‌ தவறாத | 
கடந்து பார்க்கலாம்‌,” என்று அவர்‌ துணிந்தார்‌: ட்‌ 
அவ்வாறே 1891-ஆம்‌ ஆண்டு. சட்டப்‌ ப்ப 
முயன்ற படித்து வந்தார்‌. 
காங்கிரஸ்‌ காரியங்களில்‌ மிக்க அக்கறை காட்‌. 
_டுதல்‌ பண்டி தரின்‌ இயற்கை. சட்டப்‌ படிப்பில்‌ | 
முனைந்ததும்‌, அந்த அக்கறை குறைர்தது. அத 
கண்டு பண்டித அயோத்தியா நாதர்‌ என்பார்‌ பெரிதும்‌ 

. வரும்தி, ஹியூம்‌ என்பாரிடம்முநையிட்டார்‌. அதற்கு. 
1 அதுவே சரி: படிப்பில்‌ முனைந்தால்‌, பிறவற்றில்‌ ல 
கவனம்‌ குறைதல்‌ இழுக்கு அன்று, 5 என்ற. 
ஹியூம்‌ பதிலளித்தார்‌. 
4 ன்பு, ஹியூம்‌ என்பார்‌ பண்டிதரை நோக்கி, 2 
. “மதன மோகன ரே, ஆண்டவர்‌. உமக்கு மிக்க மதி I 
நலம்‌ அளித்துள்ளார்‌. அப்பெருமதிகொண்டு, பத்‌. கி 
... தாண்டு வழக்கறிஞர்‌ தொழிலில்‌ முனைந்து நில்லுங்‌ 
. கள்‌. உயர்பதவி பெறலாம்‌. உன்னத வருவாயும்‌ 
எய்தலாம்‌. அவ்விரண்டும்‌ அப்பால்‌ உமககுப்‌ பக்க. ப 
. பலமாய்‌ நிற்க, உமது பொதுகலச்‌ அச்தையும்‌ க ட்‌ 


வையும்‌ பன்‌ மடங்கு பெருகும்‌. ல 
்‌ கொண்டு. சேர்க்கும்‌!?” என்றார்‌. . oa 


& » டெ ட 5 
வட்ட அது 1 க்‌ 
டம்‌ ச 0% 







ELE ECS 


அழக்கநிஞர்‌ வேத: ப ம உரத்து 





ப எல்‌. எல்‌. பி. என்னும்‌ சட்ட ஞானப்‌ பட்டம்‌ 
பெற்றதும்‌, பண்டித மாளவியா வழக்கறிஞராம்‌. 

- வேலை பார்க்கத்‌ தொடங்‌இஞனார்‌. வாய்மை நிறைந்த . 
வழக்குகளைமே அவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 
பொய்ம்மை கலந்த எதையும்‌ அவர்‌ ஏற்கமாட்டரா; . 
-வழக்காளருக்கு நியாயம்‌ தேடிக்‌ கொடுப்பதிலேமே 
 கண்ணாமிருப்பார்‌. வருவாய்ப்‌ பெருக்கில்‌ அவரது 


நோக்கம்‌ பதியா து. நியாயத்தை நிலை நாட்டும்‌ - 


கேோர்மையிலேயே ஊக்கம்‌ உயரும்‌. 


வழக்கறிஞர்‌ தொழிலில்‌ முனைந்து நின்றாலும்‌. 


. பொதுநல முயற்சிகளை அவர்‌ புறக்கணிக்கவில்லை. 
பல வகைச்‌ சேவைகளில்‌ அவர்‌ பேரூக்கம்‌ கொண 
மார்‌. ஆயினும்‌, பிறவிக்‌ குணமான சமூக சேவை 
- அவரது இந்தையை விட்டு அகலுமோ ? வக்கீல்‌ 
- தொழிலிலே அவரது நடத்தையின்‌ நேர்த்தியும்‌, 


கெறியின்‌ மேன்மையும்‌ சில நாளைக்குள்‌ அவருக்கு 


்‌ எல்லாச்‌ சிறப்பும்‌ ஊட்டின. அத்தொழில்‌ துறையில 
அவருக்கு உச்சகிலை இட்டியது. ரிரபல வழக. 


கறிஞர்‌' என்று அவர்‌ பெரும்பெயர்‌ பெற்றார்‌. 


ம்‌ என்பார்‌ கனிந்து கூறிய வண்ணம்‌, . 


- வழக்கறிஞர்‌ தொழிலிலேயே அவர்‌ முனைந்து இரும்‌ 
தால்‌, வங்காள சித்தரஞ்சன தாஸ்‌, பண்டித (மோதிலால்‌ 


ரு என்பவர்களைப்‌ போல மிகத்‌ திரண்ட செல்‌ 


இர பல 


_ பொதுநலப்‌ பணியில்‌ அவர்‌ ஈடுபடுத்தினார்‌. அல்லா; 


வம்‌ குவித்திருக்கலாம்‌. குடும்பத்தின்‌ பாதுகாப்பை 
எண்ணியே அவர்‌ வழக்கறிஞரானவர்‌. அப்பாது 


- காப்பினுக்கு ஏற்ற வருவாய்‌ வந்து 'எய்தியதும்‌, : 
... மேலும்‌ வருவாமைப்‌ பெருக்க அவர்‌ விரும்பவில்லை 


தமது உள்ளத்தையும்‌ உழைப்பையும்‌ மட்டுமே ப 


ந: 


ட்‌ வருமானத்திலும்‌ ஒரு பெரும்பாகத்தை அப்பணிக்‌ ்‌ 


22 பண்டித மதன மோகன மாளவியா 


கெனவே அவர்‌ செலவிட்டு வந்தார்‌; பலருக்கு உப : 
காரிமாயும்‌ ஒங்கி உயர்ந்தார்‌. மற்ற வழக்கறிஞரும்‌. 
நீதிபதிகளும்‌, மாளவியா வர்திக்கறோர்‌ என்றால்‌, 
சந்தை குவிந்து சிரத்தையுடன்‌ கேட்டு, மகிழ்ச்சி 
யின்‌ எல்லை காண்பார்கள்‌. 


9. காங்கிரஸ்‌ தலைவர்‌ 


மீன்றுவது காங்காஸ்‌ மகாசபை சென்னை. 
மாககரிலே, 1887-ஆம்‌ ஆண்டின்‌ இறுதியிற்‌ 
கூடியது. அப்போது சட்ட சபைகளில்‌ ஈம்‌ பிரதி 
நிதிகள்‌ இல்லை. - அது குறித்து, பண்டித மாளவியா 
மிக அழுத்தமாக, ஆனால்‌ அடக்கம்‌ திரம்பப்‌: 
பேசினா: ப | 
“எங்களிடமிருந்து பல வகை வரிகளை வசூல்‌: 
செய்கையில்‌, வரி விதிக்கும்போது எங்களது வார்த்‌. 
தையைக்‌ கேட்க வேண்டாவோ? ஆங்கிலேயரின்‌: 
அரசியல்‌ வேதத்தில்‌ அதுதானே முதல்‌ . வாசகம்‌! 
இந்தியராகிய எங்களுக்கு அது இடையாதோ?”” 
என்று பண்டிதர்‌ பேயெதும்‌ சர்‌ மாதவராவ்‌, பாரிஷ்டர்‌ 
நார்ட்டன்‌ போன்ற சென்னைப்‌ பெருமக்கள்‌ மூக்கில்‌: 
விரல்‌ வைத்து ஆசி கூற நேர்ந்தது. ம 
| அந்த ஆண்டின்‌ காங்கரஸ்‌ அறிக்கையில்‌ 
காரியதரிசி ஹியூம்‌ இவ்வாறு குறிப்பிட்டார்‌ : த 
ட்‌ “பிறகு பேச எழுந்தவர்‌ பண்டித மதன 
 மோகனர்‌. அவர்‌ ஆண்டிலே இளைஞர்‌: அறிவிலோ, . 
- பெரியவர்‌; காங்‌்இரஸினிடம்‌ பற்று மிகுந்தவர்‌. 
. அவரது பேச்சு மிகமிக உன்னதம்‌. வாய்ந்தது... 
_ ஒவ்வொரு சொல்லும்‌ கேட்பாரின்‌. மன த்திஸே 
ஊடுருவிப்‌ பாய்ந்தது? ்‌ 





காங்கிரஸ்‌ தலைவர்‌ ..... 3 





தேசத்தின்‌ தென்கோடியான சென்னை மா 


' நகரில்‌ காங்கரஸ்‌ கூடுகிறது. வடகோடியிலிருக து 


பலர்‌ பிரதிநிதிகளாக வருவரோ, வாராரோ என்று. 
காரியதரிசிக்குக்‌ கவலை பிறந்தது. அதனை அறிர்த 


தும்‌, பணடிதா தமது மாகாணத்திலே ஊர்‌ ஊராகச்‌ 


சென்று, காங்ரெலைக் குறித்து எடுத்துச்‌ சொல்லி, 
அனைவரையும்‌ தட்டியெழுப்பினார்‌. பிரயாணச்‌ செல 


வுக்கு அவரிடம்‌ போதிய பணம்‌ இல்லாவிடினும்‌, 


அதனை அவர்‌ சட்டை செய்யவில்லை. அவ்வாண்டு 
வடகோடி மாகாணத்திலிருந்து ஐம்பது பிரதித்‌ 
கள்‌ சென்னையில்‌ நடந்த காங்கிரசுக்கு வந்தார்கள்‌. 

, 1888-ஆம்‌. ஆண்டிலே (காங்கிரஸ்‌ மகா 
சபைமை எங்கே கூட்டுவது?” என்று பலருக்குத்‌ 
திகைப்பு உண்டாயிற்று. அச்சமயம்‌ உற்சாகம்‌ 
மிகுந்து, அச்சபையை அலகபா அக்கு அழைத்தார்‌ 


பண்டிதர்‌. ஆரம்பத்திலே பெரிய மனிதர்‌ என்பார்‌ 


அதற்கு ஆதரவு தரவில்லை. “மகா சபையை 
வைத்து நடத்தி நிருவகித்தல்‌ எப்படி?' . என்று 
பலரும்‌ ஏங்கி நின்றனர்‌. பண்டிதரோ, தமது 
சலியர்‌ உழைப்பும்‌, குறையா ஊக்கமுமே. து 
யாகக்கொண்டு முனைந்தார்‌. அதனால்‌, மிகவும்‌ சிறப்‌ 
பாக அலகபாது காங்கிரஸ்‌ நடந்தேறியது. I 


(தச சேவையே தரும சேவை; அதுதான்‌ 
தெய்வ சேவை,” என்பது பண்டிதரின்‌ கருத்து. 
அக்கருத்து அகன்ற ஆழ்ந்து நின்றதனால்‌, பற்பல . 
துறைகளிலும்‌ அவர்‌ பாடு பட்டு வந்தார்‌. அதற்கு 
நம்‌ தேச மக்கள்‌ மாது கைம்மாறு செய்யக்கூடும்‌? : 
1909-ஆம்‌. ஆண்டிலே அவருக்குக்‌ காங்கரஸ்‌ . 
சபையின்‌ முடி சூட்டினர்‌. அன்று மக்கள்‌ அளிக்க 
வல்ல உயரிய சிறப்பு அததான்‌. 


ன ண்ண ளை க 
ட பண்டித மதனமோகன மாளவியா 


க 








அது கேட்டு இல்லொர்தில்‌ பிரசுரமாகும்‌ மான்‌ _ 
செஷ்டர்‌ கார்டியன்‌ என்னும்‌ பிரபல ஆங்லெப்‌ பத்தி ட்‌ 


ரிகை எழுதியது இது: a 
“மகா சபையில்‌ முன்னம்‌ தலைமை வூத்த 1 
-பெரியார்களைப்‌ போல, பண்டிதர்‌ பிரபல : 


மனிதர்‌ அல்லர்‌: ஆயினும்‌, முதல்‌ தரமான | 
அரசியல்‌ வாதி; அனைவரும்‌ மெச்சத்‌ தீகுக்த தகுதி 
உள்ளவர்‌. ஆரம்பத்தில்‌, ஆசிரியராய்‌ இருந்து, அப்‌ 
பால்‌ பததிரிகாகிரியராட, அதன்‌ பின்‌ வழக்கறிஞ : 
ராய்‌ எத்திக்கும்‌ விளங்கு நிற்பவர்‌ : கல்வியறிவில்‌. 
ஈடும்‌ எடுப்பும்‌ இல்லாதவர்‌. சுரேர்திரநாத பானர்‌ 

ஜிக்கு அடுத்தபடியாகச்‌ சொற்பொழிவில்‌ இறக்‌ 
தவா அப்பண்டிதரே!??' 

அன்று நம்‌ தேசமெங்கும்‌ அரசியல்‌ கொக்‌ 

களிப்பு மிக அதிகம்‌. அரசியல்‌ வாதிகளுக்குள்‌ வேற்‌ 
அமை மிகுந்து நின்றது. இிவிர வாதிகள்‌. ஒதுங்கி 
இருந்தார்கள்‌. அதிகாரிகள்‌ அடக்குமுறைகளைக்‌ . 
கையாள, வாலிபர்‌ துள்ளி எழுந்து வெடிகுண்டு வீ௫ 5 
வந்தனர்‌. அரகிமற்கொள்ளைகளும்‌ கொலைகளும்‌ . 
மலிந்தன. அதிகார வர்க்கத்தாரின்‌ தடபுடல்‌ தலை 

_ மிஞ்சிவிட்டது. அது கண்ட பண்டிதர்‌ அப்போதே 

_ இரு சாராருக்கும்‌ அஹிம்ஸா போதம்‌ புரிந்தார்‌. 

ந்‌ காந்தி மகானே அஹிம்ஸையின்‌ கர்ததர்‌ என்‌ 

பர்‌. ஆனாலும்‌, பண்டித மாளவியா அன்றே தமத 

. அக்கிரானை பீடத்திலிருந்து அஹிம்ணையை வலி 

. புறுத்தி விளக்கினார்‌; நமது பாரத பூமிக்கு அதுவே. 

அரிய பண்பாடு என்றார்‌: ஹிம்ஸை என்பது 

- மேனாட்டின்‌ இயற்கை என்றார்‌; மக்களும்‌ அரசும்‌ 

த்‌ விடுத்து, அன்பு முறையைக்‌ கடைப்‌ 


பிடிக்க வேண்டும்‌ என்‌ அ எச்சரிக்கை செய்தார்‌. 
பல்‌ த்‌ வரப LH வத்தல்‌ வரத்‌ அல த 









ட ல 


rR 
தத்‌ வத த்‌ 
23101 ணிதது 


சரவ] பக 
சலப அர்த்‌ வன்க 
[2 41222 ௧2 அக்‌ ரக 


10. ஊழிய உருவம்‌ 


பண்பட்ட ஊழியரான போறிஞரையே 


தேசத்தின்‌ முடி சூடா மன்னர்‌ என மக்கள்‌ 


. கொள்வார்கள்‌. மகாசபையின்‌ தலைமை தாங்கும்‌ 


முன்னம்‌ பண்டித மாளவியா புகுந்து உழைத்த 


துறைகள்‌ பல. மக்களுக்கு நன்மை பயக்கும்‌ துறை 


அனைத்திலும்‌ அவரது மனம்‌ பதிந்தது. 


ந 


' கன அவர்‌ சென்று பார்த்து வருவார்‌ ; ஒவ்வொரு . 


ல்‌ 
இக 


முதலில்‌, தமக்குச்‌ சொந்த நக ராம அலகை . 


பாதின்‌ கலத்தில்‌ அவர்‌ இந்தை நிலைத்தது. அம்‌ 


நகராண்மைக்‌ கழகத்தில்‌ அவர்‌ ஜா உறுப்பினர்‌ 
ஆனார்‌ ; பல வகையிலும்‌ நகரின்‌ நலத்தை வளராத 
தார்‌; அச்சபையின்‌ உபதலைவர்‌ பதவியில்‌ . 


அமர்ந்து அருந்திறமை காட்‌ டினார்‌. 


ஒரு சமயம்‌ அத்நகரிலே பிளகு கோய்‌. 


- தோன்றியது. அது கண்டு. ஜில்லாக்‌ கலெக்டர்‌ 


கலங்க, ஈம்‌ பண்டிதரின்‌ உதவியை நாடினார்‌. 


உடனே பண்டிதர்‌ அக்கழக ஊழியருடன்‌ புறப்‌ 


பட்டு, இரவு பகலாகப்‌ பாடு பட்டு, அக்கொடுநோய்‌ : 


“ கண்ட இடங்களையெல்லாம்‌ தூய்மைப்படுத்தினார்‌. 


அம்நகரிலே ஒரு வீதியில்‌ வீடுதோறும்‌ 
மரணம்‌ நேர்ந்தது. அந்த இடத்தையே பண்டிதர்‌ 
குறிக்கொண்டு, அல்லும்‌ பகலும்‌ உழைத்து வர; 
ஏனைய உறுப்பினரும்‌ துணையாய்‌ வந்து சேர்ந்த 


னர்‌. ஏறக்குறைய இரண்டாயிரம்‌ குடும்பங்கள 


அந்சோய்‌ வாய்ப்பட்டுத்‌ தனி விடுதிகளில்‌ தங்கி 


 இருக்தன. 


காலை மாலை இரண்டு வேளைகளிலும்‌ அவ்விடுதி ப 






்‌ னாத 


அட ககர கனத 
VOT க அல்‌ =| 
ட புத்‌ 


20... : பண்டித மதனமோகன மாளவியா . 





வரையும்‌ தனித்தனி கண்டு பேசு, அவர்களின்‌ 
நிலையை அறிந்துகொள்வார்‌; எல்லாருக்கும்‌ மன 
வலி ஊட்டுவார்‌ ; வேண்டுவதை எல்லாம்‌ தேடிக்‌ | 
கொடுப்பார்‌. அது கண்டு அம்மக்களும்‌ பிறரும்‌ இ 
அவரை வாயார வாழ்த்தி, மனமாரத்‌ துதித்தார்‌. 
கள்‌. க... 
அலகபாது நகரின்‌ கலாசாலைகளில்‌ எண்ணி 
றந்த மாணவர்‌ படித்து வந்தனர்‌. அவர்களுட்‌ 
பெரும்பாலார்‌ வேற்று நகரிலிருந்து வந்தவர்‌. 
அவர்களுக்கு நல்ல உணவுச்‌ சாலை இல்லை. அது 
பற்றி அவர்கள்‌ பெரிதும்‌ வருந்தினார்கள்‌. பண்டிதர்‌ 
அதை அறிந்ததும்‌, பரபரப்புக்‌ கொண்டார்‌. 
அம்மாணவருக்கு உரிய உணவுச்‌ சாலை 
அமைத்தே தருவது என்று அவருக்கு உறுதி 
பிறந்தது. ஈகரந்தோறுஞ்‌ சென்று, பணம்‌. 
வசூலிக்க வேண்டும்‌. அவ்வாறு செல்ல அவரிடம்‌. 
போதிய கையிருப்பு இல்லை. ஆயிலும்‌, அவர்‌ 
தமது செலவில்‌ எங்கும்‌ சென்று, ஏராளமாகப்‌ . 
பணம்‌ திரட்டினார்‌; போஜன சாலைக்குரிய பெரிய . 
கட்டடம்‌ அமைத்தார்‌. 
_ மாணவருக்கு நல்லுணவு தரும்‌ அம்மாளிகை 
இன்றும்‌ பார்க்க வெகு நேர்த்திமாய்‌ . இருக்கும்‌. . 
. சொந்தவீட்டில்‌ சுகமே வாழ்வது போல, மாணவர்‌ . 
அனைவரும்‌ அச்சாலைமில்‌ உண்டு களித்து வந்தனர்‌. 
. ௮௮ கண்டு கல்வியதிகாரிகள்‌ அவரை மிகவும்‌. 
ட்‌ கொண்டாடினார்கள்‌... மாணவரின்‌ பெற்றோரிட .. 
மிருந்து அவருக்கு வந்த வாழ்த்துரைகள்‌ கணக்‌ . 
. இலவாகும்‌. ப 


டன ச்‌ » | 





....... மாணவரின்‌ நலத்திலும்‌, கல்வியின்‌ பெருக்க 
- இம அவா கருத துமிரம்பியவர்‌. ஆதலின்‌, பல்கலைக்‌ 


1 


t 
இ 


220 


டல்‌ 


€ | 
| 
ஞ்ச 

i 


2 


bn 


ட ச த பப்‌ ட்டம்‌ 


கழக அதிகாரிகள்‌ பண்டிதரை விரும்பியழைதது,. 
அவரை ஓர்‌ அங்கத்தினராக அமர்த்தி மகிழ்ர்த 
னர்‌. பதினாறு வருஷம்‌ அலகபாது பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ அங்கத்தினராய்‌ . அவர இருநது 
வந்தார்‌. கல்வி முறை, பாடத்திட்டம்‌, போதனையின்‌ 
போக்கு இவை எல்லாம்‌ உயரும்‌ வண்ணம்‌ அவர்‌. 
கூறிய உபாயங்களை அதிகாரிகள்‌ அப்படியே 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. 0 

.. மாணவரிடம்‌ நற்குண நற்செயல்கள்‌ கிரம்ப- 
வேண்டின்‌, . தெய்வப்‌ பற்று அவசியமாகும்‌ ; . 
அடுத்தபடி சமயஞானமும்‌ தேவையாம்‌, அவ்‌: 
விரண்டும்‌ இல்லையாயின்‌, மாணவரும்‌ மானிடரும்‌ 
மூன்னேறுதல்‌ முடியாது. ஆதலின்‌, மாணவருக்‌ 
குச்‌ சமயக்‌ கல்வி புகட்டவேண்டும்‌,”' என்று அவா 
“வலியுறுத்தினர்‌. அதற்கு ஏற்ற புத்தகங்கள்‌ 
இல்லையே !' என்று அதிகாரிகள்‌ கூறினார்கள்‌. 
அவ்வளவில்‌ இறந்த பாட புத்தகங்களை அவர்‌ 
எழுதிக்கொடுத்தார்‌. 

்‌ ஜக்கிய மாகாணத்திலே சட்டசபை ஏற்பட்ட. 
தும்‌, அதில்‌ பண்டிதர்‌ புகுந்து, முதலில்‌ தன்னம்‌. 
தனியே வாதாடி வந்தார்‌. எதிலும்‌ ஆழ்ந்த அறிவு, 
அரிய கருத்து, தர்க்க கோத்தி முதலியன காட்டி, . 
அவா மன்றாடுவார்‌. அது பார்த்து அதிகாரிகளும்‌ 
அதிசயம்‌ மிகுற்தார்கள்‌. அந்காளிலே அம்மாகாண 
சட்டசபையில்‌ அவரே திலகமாய்‌ விளங்கினார்‌. 
அரசின்‌ வரவு செலவுக்‌ கணக்கை அவரைப்போல. 
ஆராய்ந்து பேசுபவர்‌ அருமை. ப 


11. சமயஞானி 


மனிதர்‌ ஒழுங்குடன்‌ வாழ வேண்டியே, 
. அரசாங்கம்‌ சட்டதிட்டம்‌ செய்இன் றது. அவற்‌ 
றின்படி நடந்தால்‌, மனிதர்‌ நன்கு வாழலாம்‌. அச்‌ 
சட்டதிட்டங்கள்‌ பெருமனிதர்‌ இயற்றியவை. . i 
மானிட கோடிகள்‌ நன்கு வாழும்பொருட்டு, 
ஆண்டவரது அருள்‌ வாய்க்கப்பெற்ற பெரியோர்‌ ல 
- பல சட்டதிட்டங்கள்‌ செய்தளர்‌, அவை வேதங்‌ 
கள, சாஸ்திரங்கள்‌ எனப்படும்‌. அவற்றின்‌ படி. 
மனிதர்‌. கடந்து வந்தால்‌, ஈல்லவர்களாய்‌ இருக்க 
லாம்‌; பிறருக்கும்‌ நன்மை புரியலாம்‌. | I 
அந்த வேத சாஸ்திரங்களுக்கு இணங்க நடத்‌ . 
தலையே சமய ஒழுங்கு, அல்லது மத மார்க்கம்‌ 
என்பர்‌. எடுத்த பிறவியின்‌ பயனை அடைய வழி 
காட்டுவதே மதம்‌ ஆகும்‌. ஓீர்த்திக்கு வழி காட்டு 
வதும்‌ சமயந்தான்‌. மதக்‌ கடமையையே தருமம்‌ 
“என்றும்‌ சொல்லுவர்‌. த 
உலகிலே. பற்பல மதங்கள்‌ இருக்கின்‌ றன. . 
ஒவ்வொரு மதத்திற்கும்‌ ஒவ்வொரு பெயர்‌ உண்டு. : 
அவற்றின்‌ பெயர்களோ, அவற்றை ஏற்படுத்திய : 
வரின்‌ பெயரைத்‌ கழுவியே இருக்கும்‌. புத்த மதம்‌ , 
_புத்தராலும்‌, நிஸ்‌அ மதம்‌ ஏசுகாதராலும்‌. முகம்‌ 
' மதிய மதம்‌ முகம்மதுவினாலும்‌ ஏற்பட்டனவாம்‌. 
ரத்‌ நமது பாரத பூமியிலே இந்துக்களே அதிகம்‌... 
. இந்துக்களின்‌ மதத்தை இந்துமதம்‌ என்று சொல்லு 
வர்‌. . “அதனை யார்‌ ஏற்படுத்தினர்‌? . அஃது. ப 
ஆதலின்‌, அந்த. இந்து 
என்பர்‌ பெரியோர்‌. சிலர்‌. 





சமயஞானி. ரத்‌ ப ட ல்‌ பணம்‌ 29 





சனதன தருமம்‌ என்பர்‌. அந்த இந்து மதம்‌ அனாதி. 


காலந்தொட்டு இரந்து வருவதாம்‌, 
இந்து மதத்தில்‌ நான்கு வேதங்கள்‌; ஆறு 
சாஸ்திரங்கள்‌; அறுபத்து நான்கு கலைஞானங்கள்‌ 


. உண்டு. அந்த நான்கு வேதங்களில்‌ இருக்கு. 


வேதமே உலகிலே மிகமிகப்‌ பழமையான த என்று 
பேரறிஞர்‌ சொல்லுவர்‌. ஒரு சமயம்‌ உலகெங்கும்‌ 
இந்து மதமே பரவியிரும்தது ; அப்பால்‌ அதன்‌ 
இளகளாகவே பலபல மதங்கள்‌ தேர்ன்‌ றின ப 
என்னலாம்‌. இதற்குப்‌ பல ஆதாரங்கள்‌ உள்ளன. 


அத்தகைய இந்து மதத்தில்‌ பிறந்தவர்‌ . 
பண்டித மதன மோகன மாளவியா; அதில்‌ மிகுந்த 
பற்றும்‌ உடையவர்‌ ; அதன்‌ ர சிறிதும்‌. 
“தவறாதவர்‌ ; மலும்‌! வேத சாஸ்திர விதிகளை 


நன்கு அறிந்தவர்‌; அவற்றினின்று இம்மியும்‌ 


தவறி ஈடவாதவர்‌. அவரை 0வதவித்து' என்‌ 


I சொல்ல வேண்டும்‌. 


எல்லாரும்‌ வேத சாஸ்திரவிதிகளை நன்கு. 


| அறிந்து செம்மையாய்‌ நடந்து வந்த, சீரும்‌ சிறப்‌ 


பும்‌ அடைய வேண்டும்‌,” என்பது அவர்‌ கொண்ட 
அவா. தாம்‌ கண்ட இன்பத்தை வையகமும்‌ கண்டு. 
களிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ கொண்டே . 
இளமையில்‌ . அவர்‌ “ஹிந்து சமாஜம்‌” - என்னும்‌. 


- சபையை அமைத்தார்‌ ; அந்தச்‌ சமாஜத்தின்‌ முல்‌ 


இந்து மத தர்மங்களை அனைவருக்கும்‌ பக்த 
வந்தார்‌. | ல்‌ 
ஆங்கிலக்‌ கல்வியிலே தேர்க்தவருட்பலர்‌ 


அன்று அன்னிய நாகரிகத்திலும்‌ ட 


யிலும்‌ மூழ்டு, சுயதருமத்தை அறவே மறக்துவிட்‌ 


... டனர்‌. அது கண்டு பண்டிதரின்‌ மனம்‌ படாத பாடு: 


30 - பண்டித மதனமோகன மாளவியா 


TTT 





பட்டது, ஆதலினால்‌, . 1906-ஆம்‌ ஆண்டிலே 
சனுநன தரும்‌ மகாசபை என்பதை அவர்‌ கூட்டினார்‌. 
இடந்து சமம்‌ நூல்களில்‌ சாலச்‌சிறக்த பெரியார்‌ 
- களைக்கொண்டு சமய உயர்வையும்‌ ஞானத்தையும்‌ 
பரப்பினார்‌; தாமும்‌ அருமை மிகுந்த சொற்‌ 
பொழிவு ஆற்றி, அம்மதத்தின்‌ மேன்மையை 
வலியுறுத்தினார்‌. அதுபற்றி அவர்‌ மேற்கொண்ட 
உழைப்பும்‌, செய்த பணசசெலவும்‌ இவ்வளவு 
அவ்வளவு அல்ல. ப ப 
“ஜன சமூகத்தின்‌ சிறு முளைகள்‌ போன்ற 
அஇருரும்‌ சிறுமிமரும்‌ சமயக்‌ கடமைகளைச்‌ செவ்‌ 
வனே உணர்ந்துகொண்டால்‌, பின்னாளில்‌ பெரி. 
தும்‌ பலன்‌ அடையலாம்‌,” என்பது அவர்கோட்பாடு. 
ஆதலின்‌, சிறுவர்‌ சிறுமியருக்குச்‌ சமயஞானம்‌ : 
மிரம்புவதற்கான வகை துறைகளை எல்லாம்‌ அவர்‌ 
தேடியமைத்தார்‌ ; அதற்கு ஏற்ற சிறிய அரிய. 
நூல்களையும்‌ தாமே எழுதி உதவினா ; பிறரையும்‌ : 
எழுதுமாறு தூண்டினார்‌. . | 


“ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌, ஒழுக்கம்‌ 
உயிரினும்‌ ஓம்பப்‌ படும்‌.” | 


என்று தமிழ்மறை கூறும்‌. “ஒழுக்கமே பெருமை 

அளிக்கும்‌. ஆதலால்‌, உயிரினும்‌ சிறந்ததாக ஒழுக 
.. கததைக்‌ காக்க வேண்டும்‌, என்பது அக்குறளின்‌ . 
. கருத்து. அன்றியும்‌, “வேதத்தை மறக்துவிட்டா. 
அம்‌, மீண்டும்‌ அதனைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
ட ஆனால்‌, பிறப்பின்‌ ஒழுக்கத்திலிருக்து தவறினால்‌, 

 யார்ப்பான்‌ கெட்டுவிடுவான்‌, என்றும்‌ மற்றொரு 
. குறள்‌ எடுத்துரைக்கும்‌. ஈம்‌ மாளவியா, தாம்‌ 
ட ரத னச்கு உரிய ஒழுக்கத்திற்‌ சிறிதும்‌ 
குன்றியது இல்லை; நாள்தோறும்‌ நீராடுவதிலும்‌, 1 






மரணம கி அமையவபய 


இந்து மகாசபை -......... ததக - இர 
ச & 

காலை மாலைக்‌ கடன்களைச செய்வதிலும்‌ தவறியது. 
இல்லை. சனாதன தருமத்துக்கு ஓர்‌ டுத்‌ அஃ 
காட்டாகவே அவர்‌ இருந்து வந்தார்‌. 

ஆதலினால்‌, 'மாளவியா வருகிருர்‌ !' என்றால்‌, 
மகாத்துமா காந்தியும்‌ எழுக்து நின்று, வணங்கி. 
வரவேற்பது வழக்கம்‌. மன்னவரும்‌ மகா ராஜாக்‌ 
களும்‌, மண்டலீகரும்‌, பெருமக்களும்‌ மதன : 
மோகனர்‌ மீது பரிவு கூர்ந்து, (தருமாத்துமா” என்று 
அவரை வழங்குவர்‌. திருவள்ளுவர்‌ கூறிய வண்ணம்‌, 
அம்தணராயும்‌, மறை வல்லவராயும்‌, ஒழுக்கத்தில்‌ 
oN துலங்கியவர்‌ பண்டித மதன 
மீமாகன மாளவியாவே ! 


12. இந்து மகாசபை 


இந்‌ அக்கள்‌ ஒரு காலத்திலே உலக 
..... அரங்கில்‌ உமர்கிலை எய்தியிருக்கார்கள்‌. பல 
காரணங்களினால்‌ அந்த உயர்கிலையினின்று அவர்‌ 
கள்‌ கழுவிவிட்டார்கள்‌. £மாடு . இளைத்தாலும்‌ 
. கொம்பு இளைக்காது,” என்பர்‌. அத போல அவர்‌ 
களின்‌ பழம்பெருமை இளையாமல்‌ இருக்கது. 
ஆனாலும்‌, பழைய உன்ன தகிலை வரவேண்டும்‌ 
என்று. மாளவியரவுக்கு ஆர்வம்‌ ஓங்கியது. 
ஆதலினால்‌, இந்துக்களின்‌ பழமையான சமய 
. உயர்வு, கலை ஞானம்‌, நாகரிகம்‌ முதலியவற்றை 
உயிர்ப்பிக்க வேண்டும்‌ என்று அவர்‌ ஆவல்‌ 
கொண்டார்‌. அவர்கள்‌ வலிமை அற்று, ஒற்றுமை 
குன்றி, உயர்வு இழந்து, கோழைகளாய்‌ வாழ்தல்‌ 
கண்டு, அவர்‌ கண்ணீர்‌ வடித்தார்‌. ஸ்‌ 
இடம்தக்கள்‌ முன்போலவே வன்மை எய்தினால்‌ 
அல்லாமல்‌, சமூகத்தைக்‌ காக்கவும்‌, சமயத்தை 


. த்‌ ன்‌ வ்‌ . 2 விப உவ தக்க வ த்து பன்‌ அ 
2, i 1 ்‌ 1 » 3] க்‌ pi (1 பசி 
| } \ 10 


.. தல்‌ ௮ச்சபையின்‌ கோககம்‌ ; முகம்மதியர, இறிஸ்‌- 







22 பண்டித மதனமோகன மாளவியா 








உயர்த்தவும்‌, சுயராஜ்யத்தை அடையவும்‌ முடியமா 

தென அவருக்குத்‌ தீர்மானம்‌ பிறந்தது. . 

பிறக்கவே, இந்து மகாசறபமை அவரும்‌ லாலா லஜபதி 

ராய்‌ என்பாரும்‌ சேர்ந்து, 1924-ஆம்‌ வருஷம்‌. : 
ஏற்படுத்தினர்‌. i 

இற்துக்களிலே பற்பல வகுப்பினர்‌ உண்டு; A 

- அவர்‌ அனைவரையும்‌ அன்பு நார்‌ கொண்டு பிணைத்‌ 


பக்‌ ம தட்கல்‌ ததி] பத்ந்தட்‌ 05 த 
LE rs igi பயல்‌ பம்‌ ட 10 அதப்‌ 0ா 402௮ அதது 


தவர்‌, சீக்கியர்‌, பார்ஸியர்‌ முதலிய அனைவரிடமும்‌. 
 ஒருமையாக வாழும்‌ வழி கோலுதலும்‌ அதன்‌ 
கருத்தாம்‌. பிற சமூகத்தாரிடம்‌ அச்சபைக்கு. . 


1 போ பல. அதனில்‌ ப 


... வெறுப்பு இல்லை. அஹிம்ஸையே இந்து மதத்தின்‌ 


.... மறக்கமுடியுமா? எனவே 








1] 
2 
சகி 527 


ராய்‌ விளங்குதல்‌ வேண்டும்‌, 


அப்படை அல்லவா? 


அசசபையின்‌ கருத்தைக்‌ குறித்து மாளவியா . 
பேசி இருப்பத இது: :: இந்து சமயத்தின்‌ விதி: 
முறைக்கு ஒப்ப நாம்‌ நடந்து வந்தால்‌, நமது சமூகம்‌ . 
சீர்பெறும்‌ ; ஈம்‌ ஈலபலன் களும்‌ பெருகும்‌; உலக . 

"மும்‌ உய்யும்‌ ; அன்பும்‌ அருளும்‌, நெறியும்‌ நேர்மை. 
யுமே நமது மதத்தின்‌ உயர்வுக்கு அறிகுறிகள்‌. | 


:டில்லிமா நகரிலிருந்து அரசு செலுத்திய 


: கடைசி இந்து சக்கரவர்த்தியார்‌ பிருதிவி ராஜர்‌ - 


எனபவர்‌. அவர்மீது படையெடுத துவந்த முகம்மது - 
கோரியை இரணககளத்தே அவர்‌ இறை செய்தார்‌ ட 1 


பின்பு அன்புரை கூறி, அருள்‌ சுரந்து, அம்‌ : 
... முகம்மது கோரியை விடுதலை 


ட்‌ ்‌ பிறரால்‌ - 
அ என்பதையும்‌ நரம்‌. 






= 


ம டாம்‌ வன்மை மிக்கோ 





DRT . ப ்‌ ்‌ 251 Ni 
SAFEST i i சீ i 3 மெரி டி 


- இந்து மகாசபை... ட்‌ டல்‌ வன 


ஒப ப்ப்ப்பயெயயயயயய்யயியயயய்‌ 


ப ₹ அரச அதிகாரத்தை நமது சமயம்‌ உயர்வாக 
மதித்தது இல்லை; தருமத்தையே உயர்வாகவும்‌ 
.. உயிர்கிலையாகவும்‌ கருதியது. நமது பூமியின்‌ . 

உயர்வுக்காக 1885-ஆம்‌ ஆண்டு முதல்‌ காங்கிரஸ்‌ . 
மகாசபை பெரிதும்‌ போராடி வருகின்றது. ஒரு 
இல பெருமக்களை த்‌ தவிர முகம்மதிய சமூகம்‌ அம்‌ 
மகாசபையில்‌ சேர்ந்துழைக்கவில்லை. 

: இந்துக்களும்‌ முகம்மதியரும்‌ சச்சரவின்‌ றி 
வாழ்தல்‌ வேண்டும்‌. நமது சமயம்‌, நமது ஆலமம்‌, 
நம்‌ மாதர்‌, நமது குலம்‌ இவற்றினுக்கு ஆபத்து. 
 மேருங்கால்‌, நாம்‌ மார்பு தட்டி முன்‌ வந்து, அர்த 
ஆபத்தைப்‌ போக்கு, எல்லாரையும்‌ காத்தல்‌ 
வேண்டும்‌. ஆபத்தான சமயத்தில்‌ நாம்‌ கைகட்டி 
நின்று, வாய்மூடி மெளனிகளாய்க்‌ கடத்தல்‌ அழகு 
ஆகாது. 

: அனைத்தும்‌ வல்ல ஆண்டவன்‌ அறிய உரைக்‌ 
இன்றேன்‌ : முகம்மதியருக்குத்‌ தீங்கு இழைக்க 
நமது சபை கனவிலும்‌ கருதாது. தங்கள்‌ சோதரி 
கள்‌, தாய்மார்கள்‌, மனைவியர்கள்‌ இவர்களின்‌ 
மானத்தைக்‌ காக்கவும்‌, சமய உயர்வை நிலைகாட்ட 
வும்‌ இந்துக்களால்‌ இயலவில்லையானால்‌, இக்து 
சமூகம்‌ அடியோடு அழிந்து போதலே மேலாம்‌, : 
கோழைத்தனமும்‌, வன்மைக்‌ குறைவும்‌ கம்மை 
விட்டு ௮கலுதல்‌ வேண்டும்‌. இந்துக்கள்‌ என்று 
சொல்லிக்கொள்ள நம்மவர்‌ தயங்குவது ஏன்‌ ?'' | 

இந்துக்களும்‌ முகம்மதியர்களும்‌ பாரத பூமி... 
மின்‌ இரு கண்களே. இதுவே அவர்‌ கொள்கை. : 
மாரிடமேனும்‌ அசத்தியமோ அநீதியோ காணின்‌, 
அவர்‌ சோர்‌. யாருக்கும்‌ உரிய உரிமை இட்ட. 
வேண்டும்‌ என்பதை அவர்‌ விரும்புவார்‌. ஆனால்‌, 


ரல்‌ மோ 





94 | கோ மதன மோகன மாளவியா . 


வரம்புமீறி ஒரு சாராருக்கு அதிக உரிமை அல்லது 7 
சலுகை அளிக்க, அவர்‌ ஒருப்படார்‌. பி 
அவர்‌ காலத்தில்‌ இந்து முஸ்லீம்‌ பிணக்குத்‌ 
தலை விரித்து ஃ ஆடியது. சத்தியம்‌, தருமம்‌ இரண்டை : 





யும்‌ ஆதாரமாகக்‌ கொண்டு, அப்பிணக்கைப்‌ இ 


போக்க வேண்டும்‌ என்று அவர்‌ பாடுபட்டு வகா இ 
13. அருள்‌ வெள்ளம்‌ 


பார வருக்கும்‌ ஒழுக்கமே உயர்வு அளிக்கும்‌. ன்‌ 

ஒழுக்கத்தில்‌ குன்றினால்‌, இழிவே ஏற்படும்‌. | 
ஆதலினால்‌, உயர்வு தாழ்வுகளுக்கு ஒழுக்கமே 
காரணம்‌ ஆகும்‌. அவரவர்‌ செய்யும்‌ தொழிலுக்கும்‌, : 
நடக்கும்‌. ட. பேசும்‌ சொல்லுக்கும்‌ 
ஏற்றவாறு ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ நேரும்‌, ஏற்றம்‌ 
அடையவே , எவரும்‌ விரும்ப வேண்டும்‌; தாழ்வுக்‌ 
கான தன்மையை அறவே ஒழிக்க வேண்டும்‌. 

ஆதியிலே இக்து சமூகத்தில்‌ குணவானையே. ரி 
உயர்ந்தவன்‌ என்று கொண்டாடினர்‌ ; குணக்‌ ்‌ 
கேடனையே தாத்தன்‌ 5 என்று கருதினர்‌. சமயத்‌ .. 
இன்‌ விதியும்‌ அதுவேயாகும்‌. பிறப்பினால்‌ மட்டும்‌ 
உயர்வு தாழ்வுகள்‌ உண்டாவதில்லை. நிலை தவறின 
எவனும்‌ தாழ்வு அடைதல்‌ திண்ணம்‌. குலத்துக்கோ, 
சமூகத்துக்கோ, தேசத்துக்கோ தங்கு இழைப்ப 
வனை வெறுத்தலும்‌, ஒதுக்கி வைத்தலும்‌ உண்டு. 
ஆயினும்‌, அவனும்‌ மனிசனே ஆவான்‌. 

இந்து சமூகத்திலே ஒரு சாரக்‌ தண்டா 
தார்‌ என்று கருதி வந்தனர்‌, ்‌ அஃது எப்போது, 
... யாது காரணத்தால்‌ உதித்தது ?' என்பதை இங்கு. 
ட. ஆராய்வதற்கு இல்லை. . “இட்ட வரக்கூடாது; 





| அருள்‌ வெள்ளம்‌ ம்‌ ்‌ ம ப 





எட்டியேயிருக்க வேண்டும்‌,” என்‌ அ ஒதுக்கப்பட்ட 
வர்களுட்லெரைப்‌ புறச்‌ சமயத்தார்‌ தமது மதத 


திற்கு இழுத்தக்கொண்டனா : அவர்களுக்கு 
உரிமைகள்‌ அளித்து, அவர்களை நம்‌ எதிரிகளாக 


வும்‌ செய்துவிட்டனர்‌. இஃது இரந்து சமயத்துக்கும்‌ 


சமூகத்துக்கும்‌ பெருங்கேடாய்‌ முடிந்தது. 


- சுயராஜ்யம்‌ வேண்டி மாம்‌ போராடி. கின்ற 


காலையில்‌, அத்தண்டரதாரை ஆங்கிலேயர்‌ சுட்டிக்‌ 
காட்டி, கம்மை இலேசாகப்‌ பேசு வந்தனர்‌; சுய 


ராஜ்ய சிததிக்கு அவர்களை க்கொண்டு இடையூறும்‌ 


பண்ணி வந்தனர்‌. மகாத்துமா காந்தி ௮து கண்டு, 
.எண்டாதாரிடம்‌ கருணை கொண்டு, அ௮ம்மாசினைப்‌ 
போக்க முயன்று கின்றார்‌. அச்சமயத்தில்‌ தருமாத 
துமாவான மாளவியாவும்‌ அதற்குப்‌ பேராதரவு 
அளித்து வந்தார்‌. I 


ப்ண்டித மாளவியா வேத விதிப்படி நடப்பவர்‌. 


அதனால்‌, அவரை மகா வைதிகா என்பர்‌. ஆயினும்‌, 


அவரோ, மனவிரிவு வாய்ந்தவர்‌; அன்புப்‌ . 


பெருக்கு மிகுந்தவர்‌ ; அருள்‌ வெள்ளம்‌ நிரம்பிய 


வர்‌. ஆகவே, இண்டாதாரின்‌ நிலைமை கண்டு 


அவர்‌ கந்து உருகினார்‌ ; கண்ணீர்‌ மல்கனார்‌; . 


கருணை நிறைந்த சொற்பொழிவு ஆற்றிஞர்‌. 


ட்‌ தஇண்டாதாரின்‌ இழிநிலையை எண்ண 
எண்ண, என்‌ மனம்‌ பதைக்கும்‌! இரு கண்களிலும்‌ 


நீர்‌ பெருகும்‌! எனது உடலமும்‌ அடிக்கும்‌ இக , 


களான அனைவரையும்‌ தன்‌ அகத்தே இட்து மகா 
சபை கொள்ளுதல்‌ வேணடும்‌. தீண்டாதார்‌ என்‌. 


யாரும்‌ இந்து சமயத்தைச்‌ சேர்ந்தவர்‌ அல்லரோ 2 ம 


ட்‌ அவர்களும்‌ இராமபிரானையும்‌, தருஷ்ணனை 


யும்‌, ஏனைய நம்‌ தெய்வங்களையும்‌ தொழுபவர்‌ 


இதல அ க கல்ல py - ப 
SHE கரத்தல்‌ வனத்‌ 


41 DL ER 4 ௮11 RR 
்‌ 71 [ச A பு (1 ey த i ச) ச 
வடு? ; பண்டித மதனமோகன மாளவியா ' 


"| 








களே! அவர்களுட்பலர்‌  நீராடியே. உணவு . 
கொள்ளுவர்‌ ; கடவுளை நினைந்தே காலம்‌ கழிப்பர்‌... 
கையில்‌ காசு இருப்பின்‌, அன்னார்‌ கோயிலும்‌ i 
கட்டிக்கொள்வர்‌. இந்து மதத்தைப்‌ பின்‌ பற்றி 
நடக்கும்‌ தீண்டாதானை நாம்‌ இலேசாக நினைக்க . 
லாமா? ்‌ | பவி 
“ ஆலயங்களிலே ஆண்டவனை நாம்‌ தரிசனம்‌ . 
செய்கையில்‌ அவனும்‌ வக்து தரிசனம்‌ செய்யக்‌ 
கூடாதா £ நம்மிடமும்‌ பாவம்‌ என்பது இல்லையா 2 
அம்நிலையீல்‌ ஆலயம்‌ புகக்கூடாது என்று அவனைத்‌ ' 
தடுக்க நமக்கு உரிமை உண்டோ? வேத சாஸ்திர : 
வித்துவான்‌௧ளே, எண்ணிப்‌ பாருங்கள்‌! 


“எனது இரு கரமும்‌ கூப்பி உங்கள்‌ அடி. 
களில்‌ எனது முடி சாய்த்து உங்களை வேண்டிக்‌ :* 
கொள்வேன்‌ 1 நம்‌ ஆலமங்களில்‌ ஆண்டவனைக 
கண்டு துதிக்க விரும்பும்‌ தீண்டாதாரை நீங்கள்‌. 
தடுக்கலாமோ ? எல்லாம்‌ வல்ல ஆண்டவன்மீது 
ஆணையிட்டு உங்களைக்‌ கேட்டுக்கொள்வேன்‌ | தீண்‌. 
டாதார்‌ மீது அன்பு காட்டுங்கள்‌ ! அருள்‌ சொரியும்‌ 
கள்‌! . ந i 

“கிறிஸ்தவரும்‌ முகம்மதியரும்‌ தமது மதத்தில்‌ 
வந்து சேரும்‌ வண்ணம்‌ தீண்டாதாரை அன்பு 
.. காட்டி அழைக்கின்றனர்‌ ; காசு கொடுத்த இழுஃ 2 
... கின்றனர்‌. இந்துக்களாய்‌ இருக்கும்‌ வரையில்‌ அத்‌ | 
அ தண்டாதாரை நாம்‌ ஒதுக்க வைக்கின்றோம்‌. புறச்‌ 
.. சமயததினராகிவிடின்‌, அவர்களை அவ்விதம்‌ நரம்‌ 
. இழிவு செய்வோமோ ? ஒதுக்இ வைப்போமே 2 . 
- உன்னிப்‌ பாருங்கள்‌ ! க 
ம்‌ ப. “ தீண்டாதார்‌ என நாம்‌ எண்ணி கிற்பேரே Fr 
உ ௫ல௫ சமயத்தில்‌ முதன்முதல்‌ ஓடி வந்து, கமக்குத்‌ 





ட 


ட்ட HE 


' ரானை பாச ல்‌ 


"அல வெ 1 ப்‌ அத 





தலை கொடுக்னெறனர்‌ ; ஈம்‌ ஆலயங்களைக்‌ காக்க I 
முற்படுகின்றனர்‌ அல்லவா? அப்போது தண்டா 


- தாரென அவர்களின்‌ உதவியை நாம்‌ ஒதுக்கி 


வைக்கிரோமா ? எல்லாவற்றையும்‌ ஆராய்ந்து 
பாருங்கள்‌ ! 

... ₹* ராஜா.ரந்திதேவனது கதையின்‌ படிப்பினை 
யாது? நாற்பத்து எட்டுமாள்‌ அவ்வரசன்‌ உண்ணா 


. கோன்பு கொண்டிருக்தான்‌ ;: அது தீர்ந்ததும்‌, 


உணவு கொள்ள எண்ணினான்‌. அச்சமயத்தில்‌ 


.. பரிரராமணனொருவன்‌ வந்து, பிச்சை வேண்டினன்‌. 
உடனே தனது உண்டியில்‌ ஒரு பங்கை உதவினை 


அவ்வரசன்‌. : | 
ன்பு தீண்டாதார்‌ இருவர்‌ வந்து அவனிடம்‌ 
அயம்‌ புகுந்தனர்‌. அவ்வளவில்‌ அவன்‌ அன்பு 


 மிகும்த, ஆதரவு காட்டி, எஞ்சிய உணவை அவர்‌ 


களுக்கு அளித்துவிட்டான்‌. தீண்டாதார்‌ என்று 
அவன்‌ நினைத்தானோ? விருந்தினர்‌ என்றே அவர்‌ 


கனை மதித்தான்‌! தனது உணவை அளித்தான்‌ ! 


. தான்‌ பட்டினியாய்‌ இருந்தான்‌ ! தண்ணீரையே 


அவன்‌ கொள்ள நேர்ந்தது. 

“உங்கள்‌ வயற்காடுகளில்‌ ஊழியம்‌ புரியும்‌ 
.தண்டாதான்‌ ஒருவன்‌ தாகவிடாய்‌ மிஞ்சி உங்களி 
டம்‌ வந்தால்‌, நீங்கள்‌ தண்ணீர்‌ தாராமல்‌ வாளா 
இருப்பீர்களோ? உங்களுக்கு ஊழியம்‌ புரிய : 
விரும்பி, அவன்‌ உங்களது வீட்டிற்கு வருகின்றான்‌. 
இதற்கு நீங்கள்‌  இணங்குவது இல்லையோ! . 
(சுத்தமாய்‌ இருக்கவேண்டும்‌; சத்தியமாய்‌ நடக்க 
வேண்டும்‌,” என்று அவனுக்கு அறிவு ஊட்டுங்கள்‌ ; 
அவனை. அணைத்து ஆதரியுங்கள்‌ ; அவனைக்‌ கை 
தூக்கி உயர்த்துங்கள்‌. உங்களுக்கு கலம்‌ பல : 
உண்டாகும்‌ !?” | I இ 





. வைதிகருட்சிலர்‌, அதற்கு மனம்‌ ஒப்பவில்லை... 


14, பாரதீய விசுவ வித்தியாலயம்‌. 


36 டப பண்டித மதன மோகன மாளவியா 





இவ்வாறு அவர்‌ மனங்கரைநது மொழிக்தும்‌ 


:ஈ எறும்புக்கும்‌ துன்பம்‌ நேரக்கூடாது,” என்று. 
எண்ணுபவரே பண்டிதர்‌. ஆதலின்‌ , வேதவிதிப்படி 


அத்தீண்டாதாருக்குக்‌ கங்கைக்‌ கரையில்‌ மந்திர 


சத்தியில்‌ தூய்மை உண்டாக்கி, “இப்பொழுது 


அவர்களை ஒதுக்க வைக்காமல்‌ இருக்கலாமே, 
என்றும்‌ அவர்‌ . முனைந்தார்‌. “யாரையும்‌ மனம்‌: 


கோவப்‌ பண்ணாமல்‌, சீர்திருத்தம்‌ செய்யவேண்டும்‌,” 


என்பதே அவரது அசை. அவர்‌ தருமாத்துமா . . 


அல்லவா ? இராமானுசரைப்போலவே தீண்டா 
தாரை உமர்த்த முற்பட்டார்‌ ௮ப்பண்டிதர்‌. 


பெறுமவற்றுள்‌ யாம்‌அறிவ.அ இல்லை, அறிவுஅறிந்த 


மக்கட்பேறு அல்ல பிற. 


“அறிவு நிரம்பிய மக்கட்செல்வத்தைவிடச்‌ 


சிறந்த செல்வம்‌ வேறு இல்லை, என்பதே இக்‌: 


திருக்குறளின்‌ கருத்தாம்‌. அத்தகைய மக்கட்செல்‌ . 


வம்‌ அனைவருக்கும்‌ வாய்க்கவேண்டும்‌ என்று ஆதி. 


முதல்‌ பண்டித மாளவியா விரும்பி நின்றார்‌. 


... அவற்றினின்று படித்துக்‌ இளம்பும்‌ இளைஞர்‌: 


ச்‌ 





E கற்பிக்கப்படும்‌ கல்வியோ, உமிரற்றது; தெய்வம்‌.. 
ர்‌ தேசம்‌, தருமம்‌ இவற்றிற்‌ பற்று உண்டாக்கவில்லை. 
ல்‌ “சர்வ கலாசாலைகளில்‌ பட்டம்‌ பெற்றுப்‌ புறப்‌ 


ஒருக்கு அக்கல்வி அன்றாட வாழ்வினுக்‌' 


ஆங்க ஆட்சியின்‌ காலத்திலே, இத்தேசத்‌ | 
தில்‌ ஆங்காங்குக்‌ கலாசாலைகள்‌ பல உண்டு, சர்வா : 


கலாசாலைகளும்‌ சல இருந்தன. ஆண்டுதோறும்‌ 


இலட்சக்‌ கணக்கனர்‌ என்றாலும்‌, அன்னவருக்குக்‌ 


ம அடல 
அடக்‌ “ட்ட பெ 


மம்‌ 
kets 
ல்‌ 52 ப்‌ UE NT 


பாரதீய விசுவ வித்தியாலயம்‌ த 39. 


த துதைந்த, 





கும்‌ உகந்ததாய்‌ இல்லை; இக வாழ்வினுக்கும்‌, 
பரவாழ்வினுக்கும்‌ பயன்‌ தருவதாகவும்‌ இல்லை. 
ஆதலின்‌, அக்கல்வியைக்‌ கற்பதால்‌ யாது பயன்‌?” 
என்று மாணவ வயதிலேயே பண்டிதருக்குத்‌ 
தோன்றியது. 

ஆதலின்‌, அக்கல்வி முறையை மாற்றி, சமது 
பழமை புதுமை இரண்டையும்‌ தழுவி, ஓர்‌ உயர்ந்த 
கல்வி முறைமை வகுத்த, இனிய போதம்‌ புகட்டும்‌ 
பாரதீய விசுவ வித்தியாலயம்‌” ஒன்று காணவேண்டு 
மென அவர்‌ முடிவு கட்டினர்‌; ௮தற்கான உபாயங்‌ 
களை எண்ணியெண்ணி, அவற்றைத்‌ தம்‌ தோழர்‌ 
களுக்கு அறிவித்தார்‌. 

பலரும்‌ ௮௮ கேட்டு, *இஅத நடக்கும்‌ காரியமா ? 


என்ன பித்து இது? என்று உரைத்தனர்‌. . 


சிலரோ, ‘பேரரசு ஒன்று பக்க பலம்‌ தந்தால்‌, 


இஃது எளிதில்‌ நிறைவேறும்‌. இஃது உம்மால்‌ 
ஆகும்‌ காரியமா?” என்றனர்‌. வேறு சிலரோ, முட 
வன்‌ கொம்புத்‌ தேனுக்கு ஆசைப்படுவது போல 
உள்ளது உமது ஆவல்‌! பெருவள்ளலான கோடீ 
சவரன்‌ மனம்‌ வைத்தால்‌ ஒரு சமயம்‌ இது கை 
கூடலாம்‌, என்று சொல்லினர்‌. 

அந்காளில்‌ எவருக்கும்‌ தன்னம்பிக்கை என்‌ 
பது சிறிதும்‌ இல்லை ; * நம்மால்‌ என்ன ஆகும்‌ 2” 
என்னும்‌ மனப்பாங்கே மிகுதி; அந்நிய அரசை 
அண்டிகடடக்கும்‌ ஆர்வமே அதிகம்‌; “காசைத்‌ 
தேடிக்‌ குவித்து, விரும்பிய இன்பம்‌ நுகர்ந்து, 
வாழ்ந்து வருவோம்‌,” என்னும்‌ கருத்தே மிகுதியாம்‌. 

அத்தகைய காலத்திலே வித்தியாலயம்‌. பித்து 


மிகுந்தார்‌ பண்டித மாளவியா. “முனைந்து முயன்றால்‌ 


முன்னவனே முன்னின்று உதவுவான்‌, என்பதில்‌ 


a 


பனி 


ட 


40 த்த பண்டித மதனமோகன மாளவியா 


யன்‌ 


A 
த 
TN 








அவருக்கு நம்பிக்கை உண்டு. அது கண்டு, மாதவ 
லால்‌ என்னும்‌ ஒருவர்‌, * அன்பரே, நீர்‌ முனேம்து 
முயல வேண்டும்‌! என்னால்‌ இயன்ற வரை யானும்‌. 
உ.தவி வருவேன்‌,” என்று கூறி ஊக்கம்‌ ஊட்டினார்‌. 
முயற்சி திருவினை ஆக்கும்‌ அல்லவா ? 


வித்தியாலய மோக்கனுக்கு ஓர்‌ உருவம்‌ 
கொடுக்கக்‌ கருதி, 1910-ஆம்‌ ஆண்டிலே மாளவியா 
பல பெரியார்களைக்‌ கூட்டி வைத்துப்‌ பேஇனார்‌. 
பின்பு மற்றொரு கூட்டம்‌ அவர்‌ கூட்டிய பொழுது, 
காசீ மகாராஜா அதற்குத்‌ தலைமை தாங்கனொர்‌. அப்‌ 
போது பேரறிஞர்‌ பலர்‌ வந்து, தமக்குத்‌ தோன்‌ றிய 
உபாயங்களை எல்லாம்‌ உரைத்தனர்‌. 


.. அடுத்த ஆண்டிலே அந்த விசுவ வித்தியா. 
யத்தின்‌ கருத்தைத்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ அவர்‌ 
ஓர்‌ அறிக்கை வெளியிட்டார்‌. அந்த அறிக்கையின்‌ 
முக்கிய சாரம்‌ இது: 1, 


பாரதீய விசுவ வித்தியாலயத்தில்‌ காரநரவித 
மான கலாசாலைகள்‌ தோன்றும்‌. வேதம்‌, வேதாங்‌ 
கம்‌, சுருதி, ஸ்மிருதி முதலியவற்றை ஸம்ஸ்கிருதக்‌. 
கலாசாலை கற்பித்து வரும்‌. ப 





அதி பல்‌ { 5 rites, ட்‌ ல்‌ பல்‌! ்‌ i yy E கை 
12 
்‌ ர்‌ 





ட்‌ காசி இந்து லக கழகம்‌. 4] 
6 இசை, நாட்டியம்‌, ஒவியம்‌, சிற்பம்‌ முதலிய 
கலைகளோ, கந்தர்வ . கலாசாலையில்‌ கவினுடன்‌ 
யுகட்டப்படும்‌. * சர்வ பாஷா கலாசாலை என்பது 
அவசியமான அன்னிய பாஷைகள்‌ அனைத்தையும்‌ 
. போதித்து வரும்‌. இத்தகைய விசுவ வித்தியாலயம்‌ 
ஆதிகால குருகுலத்தைப்‌ போலக்‌ குலவும்‌ ; பிரம 
டு ஆசி ரமத்தையும்‌ தன்னகத்தே த 
நிற்கும்‌. 
மாணவன்‌ ஒருவன்‌ பன்னிரண்டு ஆண்டினுக்‌ 
குள்‌ வடமொழி, தாய்மொழி, ஆங்கிலம்‌ என்னும்‌ 
மொழிகளையும்‌, தேச காவியஙகளையும்‌, வாழ்வுக்கு 
வழிகாட்டும்‌ தொழிலையும்‌ கற்றறிக்ககொள்ளலாம்‌, : 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ மூன்‌ றினையும்‌ 
இளைஞாகன்கு அறிதல்‌ வேண்டும்‌. குலக்கொழுது | 
களான ன சிறுமியரே வருங்காலச்‌ செல்வமா... 
வர்‌. அவர்களே சமூக ததின்‌ பொக்கிஷம்‌. ஆதலின்‌, - 
அன்னார்‌ தெய்வ பத்தராய்‌, தேச ஊழியராய்‌, சம . 
ய்ப்பற்று உள்ளவராய்‌, சமூகத்தின்‌ திலகங்களாய்‌, 
அறிவுக்‌ களஞ்சியமாய்த்‌ திகழ்தல்‌ வேண்டும்‌. 
சிறுவர்‌ சிறுமியரின்‌ இயற்கை நலத்தினுக்கும்‌, 
அறிவின்‌ போக்கினுக்கும்‌ உகந்ததான துறை 
ஒன்‌ றில்‌ ஈல்ல தேர்ச்சி செய்வித்தல்‌ வேண்டும்‌ !' 


15. காரி இந்து பல்கலைக்‌ கழகம்‌ 


க0னிதருட்பலருக்குக்‌ காசுப்பித்து, பதவிப்‌ 
பித்து, பட்டப்‌ பித்து என்னும்‌ எத்தனையோ. 
பித்துக்கள்‌ உதிக்கும்‌. பண்டித மாளவியாவிடம்‌ 
தேசப்‌ பித்து, சமயப்‌ பித்த, தெய்வப்‌ பித்து, . 
தருமப்‌ பித்து, கல்விப்‌ பித்து முதலிய பித்துக்‌ 
களே வளர்ந்தோங்கின. ட க 
பவ: 





42 ட்‌ . பண்டித மதனமோகன மாளவியா. 


வடிவமே “காசி இந்து பல்கலைக்‌ கழகம்‌ ? அல்லது 
 பாரத்ய விசுவ வித்தியாலயம்‌ ' எனப்படும்‌, 
வீட்டைக்‌ கட்டிப்பார்‌; கலியாணத்தைப்‌ 
பண்ணிப்பார்‌, £' என்று சொல்லுவார்கள்‌. அப்‌ 
போதுதான்‌, அவற்றால்‌ நேரும்‌ பண ச்செலவும்‌, 
உண்டாகும்‌ உடல்‌ கஷ்டமும்‌ தெள்ளிதின்‌ புலம்‌ 
படும்‌. அப்பல்கலைக்‌. கழகத்தை உருவாக்க 
வேண்டும்‌ என்ற முனைப்பில்‌ தமது வாழ்வையே 
மாளவியா அர்ப்பணம்‌ செய்தார்‌. இலட்சோப 
லட்சக்கணக்கில்‌ அதற்குப்‌ பணம்‌ வேண்டும்‌. . 
அதுபற்றி அவர்‌ இந்தியாவிலே இமயம்‌ முதல்‌. 
குமரி வரையில்‌ ஊர்‌ ஊராகச்‌ சென்றார்‌ : ஆங்காங்‌ 
குளள மன்னர்களையும்‌ வள்ளல்களையும்‌ கண்டு 
பேசினார்‌; பெருவணிகரையும்‌, பெருமக்களையும்‌ 
 யார்ததுத தமது கருத்தை உணர்த்தினார்‌ : தோட்டி 
முதல்‌ தொண்டைமான்‌ வரையில்‌ அனைவரையும்‌ 
அணுக, வேண்டிக்கொண்டார்‌. 
எழுத்தறிவித்தல்‌ இணேயிலாத்‌ தானம்‌," என்‌ 
பதை அவர்‌ மூலம்‌ எல்லாரும்‌ கண்டுகொண்டனர்‌. 
அவரது அய மனம்‌, பரந்த மோக்கம்‌, விரிந்த: 
ஞானம்‌, வாக்கு கலம்‌, முகத்தோற்றம்‌ முதலியன 
எல்லாம்‌ மக்களின்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. ஈம்‌ 
புராண இதிகாசங்களிலே :பிரமப்‌ பிரயத்தனம்‌, 
ல்‌ பகீரதப்‌ பிரயத்தனம்‌” என்பன பேசப்படும்‌. . 
. மாளவியாவின்‌ பிரயத்தனமும்‌ அவை போன்றதே. 
[ட இதன்‌. தெய்வமும்‌ கை கொடுத்தது. 
....... அப்பல்கலைக்‌ கழகத்தை எங்கே நிறுவுவது? 
. வலலாணடு பல்லாண்டாகக்‌ காசிமா ககரமே 
. இர்அக்களின்‌ புண்ணிய ஈகரம்‌ ; கல்வியின்‌ இருப்‌ 
ட. 2 புனித கருமாம்‌. ஆதலால்‌, அற்ஈகரிலேயே 







A கீ 
i க்‌ ந 
1 அட கம 





| ததக தணல்‌ 
TOE 


“காசி இந்து பல்கலைக்‌ கழகம்‌ ட்‌ 43. 





 நிறுவுவதாக ஏற்பாடு ஆயிற்று. அங்கே அன்னி 


பேஸண்டு அம்மையார்‌ நடத்தி வந்த கலாசாலை 


அதன்‌ முதல்‌ அங்கம்‌ ஆயிற்று. 


அந்மாளில்‌ ஹார்டிஞ்சு பிரபு என்பவர்‌, இந்தியா 


விலே அரசப்‌ பிரதிகிதியாய்‌ இருந்தார்‌. அவர்‌ அப்‌ 


பல்கலைக்‌ கழகத்துக்கு ஆதரவாளராய்‌ இருந்தார்‌. 


ஆதலின்‌, ஆற்கல அரசாங்கம்‌ சட்டமொன்று. 
செய்து, அப்பல்கலைக்‌ கழக அமைப்பை ஒப்புக்‌ 


கொண்டது. எதற்கும்‌ அரசாங்கத்தின்‌ ஆதரவும்‌ 
அங்€காரமும்‌ தேவை அல்லவா £ 


1917-ஆம்‌ ஆண்டிலே காசிமா நகரில்‌ அதன்‌ 


கால்கோள்‌ விழா ஈடக்கலாயிற்று. ஹார்டிஞ்சு 


பிரபு என்பாரே அவ்விழாவினுக்குத்‌ தலைவராய்‌: 
அமர்ந்தார்‌. பாரத பூமியின்‌ மன்னரும்‌, பெரியார்‌ 
பலரும்‌ கூடியிருந்தனர்‌. மீகாத்துமா காந்தியும்‌ மனம்‌ . 
உவந்து வந்திருந்தார்‌. எல்லாரும்‌ அதற்கு நல்லுரை 
வழங்கினர்‌. அப்போது பண்டிதர்‌ பேசியது இது: 


1 இப்பல்கலைக்‌ கழகம்‌ “இந்து பல்கலக்‌ கழகம்‌” 
எனப்படும்‌. இர்து மாணவர இதில்‌ சேர்ந்து 


- படிக்கலாம்‌. வடமொழியை ஒவ்வொரு மாணவ 
னும்‌ கட்டாயமாகக்‌ கறக வேண்டும்‌. இப்பல்கலைக 


கழகம்‌ குறுகிய மதப்பற்றை ஊட்டா து; மனித 
ருக்கு மனிதர்‌ சோதரர்‌, என்னும்‌ உண்மையையே 
ஊட்டும்‌ ; சமரஸத்தை ஏற்படுத்தும்‌ ; ஞானவொளி 
யைப்‌ பரப்பும்‌ ; ஞாலம்‌ சிறக்கத திகழும்‌ ட்‌, 
சுதேச மன்னருள்‌ மிக்க தெய்வ பததரும்‌.. 
மிகுந்த அறிவுடையவருமான பழைய மைசூர்‌ மகா. 


ட ராஜாவே அப்பல்கலைக்‌ கழகத்தின்‌ முதல்‌ தலைவா... 


பண்டித மாளவியா உபதலைவர்‌. பிற மன்னர்‌. 
களும்‌ பெருமக்களும்‌ நிருவாக சபையின்‌ அங்கத்தி 


ரு எ - 


கீ பண்டித மதனமோகன மாளவியா 


——— 








னர்கள்‌. இவ்விதம்‌ முதல்‌ மிருவாக சபை அமைந்‌ 
தது. ஆங்கில அரசாங்கமும்‌ ஒர்‌ அளவு பொருள்‌ 
உதவி புரிந்தது. 


இப்போது அவ்விசுவ வித்தியாலயத்தைச்‌ 


சென்று பார்த்தால்‌, ஒரு பெரிய நகரம்‌ போலவே ' 


. தோன்றும்‌. வானை முட்டும்‌ மாளிகைகள்‌, வேலைப்‌ 


- பாரடமைந்த மண்டபங்கள்‌, 


| அற்புதமான ஆராய்ச்‌ 
அச்சாலைகள்‌, பேராசிரியர்களின்‌ விடுதிகள்‌, மாணவ 
ரின்‌ விடுதிகள்‌  முதலியனவெல்லாம்‌. . நமது 
மனத்தைக்‌ கவரும்‌. ்‌ 
மாணவ: மரணவிகளுக்கு உரிய விளையாட்டு 
மைதானங்களும்‌, உல்லாசமான நநதவனங்களும்‌, 
உலாவி வர நீண்ட சாலைகளும்‌ ஆகிய இவையெல்‌. 
லாம்‌ பல்கலைக்‌ கழகத்தை அலங்கரிக்கும்‌. அதனை 
்‌ அமுத கும்பம்‌” என்பர்‌ இலர்‌. “காமதேனு * என்பர்‌ 


சிலர்‌. “கலைமகளின்‌ திருக்கோயில்‌ ? என்பர்‌ சிலர்‌ 


த கரக்க கய்‌ 





கும்‌, இவ்வளவையும்‌ 


அந்த ஆலயத்தையே தமது உமிராகக்‌ கொண்டார்‌; 
_ குடும்பத்தை மூத்த மைந்தரிடம்‌ 


உலக ஜோதியாய்‌ அது தல 


அங்கே நாமகள்‌ நடனம்‌ புரிகின்றுூள்‌. 
அப்பல்கலைக்‌ 


கழகததினுக்கு. இன்றளவும்‌ 
ஆன செலவு ஏறக்கு 


றைய மூன்று கோடி ரூபாயா 
பண்டி தரே வசூல்‌ செய்தார்‌ ; 


ஒப்படைத்து அந்த 
. கவனித்து வந்தார்‌. 
ஙக வேண்டும்‌ என்றே 


ஆலய நிருவாகத்தையே 
அவர்‌ பாடு பட்டு வந்தார்‌. 


இப்போ 


அ பதினாயிரக்‌ கணக்கான மாணவர்‌ 


களும்‌, மாணவிகளும்‌ அந்த ஆலயத்தில்‌ படித்து. 
வருகின்றார்கள்‌. அஅபோன்ற ஒர்‌ ஆலயம்‌ இந்தியா 
i விலே எங்கும்‌ இல்லை 

Lo கல்வியும்‌ 


என்று சொல்ல வேண்டும்‌. 


அங்கே எளிதில்‌ கடைக்கும்‌. 


(2. 





அக்கழகத்தின்‌ மாணவ மாணவியருக்கு ஒரு 
தனிச்‌ சிறப்பு உண்டு. 

பழங்காலத்திலிருக்த குருகுலம்‌ போலவே 
அதனை அமைத்த பண்டித மதன மோகன மாளவி' 
யாவின்‌ முயற்சிக்கும்‌ புகமுக்கும்‌ கண்‌ கண்ட அறி 
குறி அவ்வித்தியாலமம்‌, 


16. நிதியும்‌ நேர்மையும்‌ 


“ஏ ற்ப அ இகழ்ச்‌௪,' என்றார்‌ ஓளவையார்‌. பண்டி த: 
மதன மோகன மாளவியாவோ, : ஏற்பது 
புகழ்ச்சி”. என்று கொண்டார்‌. அது கண்டு 
மகாததுமா காந்தியும்‌ அதிசயித்தார்‌. உடனே 
பிச்சைப்‌ பிரபு என்று அவருக்குப்‌ பட்டம்‌ 
சூட்டினார்‌. 
தமக்கோ தம்‌ குடும்பத்துக்கோ பிச்சை 
எடுத்தல்‌ ஈனமாம்‌. பர நலங்கருதிப்‌ பிச்சை எடுத்‌ 
தல்‌ பெருமையே. ஆனாலும்‌, அஃது எளிதன்று... 
காந்தி மகான்‌, திலகர்‌ சுயராஜ்ய நிதி என ஒரு கோடி 
ரூபாய்‌ திரட்டினார்‌. அப்போது தேசத்திலே சும 
ராஜ்ய தாகம்‌ தலைமிஞ்சி நின்றது. பெரும்பாலும்‌ 
ஏழைகளிடமிருக்தே அப்பணம்‌ திரண்டது. 
பண்டித மாளவியாவோ, ஆயிரம்‌, பதினாயிரம்‌,. 
இலட்சம்‌ என்று தமது வித்தியாலயத்துக்கும்‌ 
பணம்‌ சேர்த்தார்‌. அப்பெருந்தொகையைத்‌ தர 
வல்லவர்‌ பணக்காரரே. . ,அன்னவரிடமிரும்‌ து: 
பணம்‌ வாங்குதல்‌ எளிய செயல்‌ அன்று. ஆனாலும்‌,. 
பணம்‌ படைத்தாரிடமிருந்தே அவர்‌ நிதி இரட்டினார்‌... 
ஒரு சமயம்‌ கல்கத்தா நகரிலே பண்டிதர்‌ 


பணம்‌ வேண்டி ஒரு சொற்பொழிவு கிகழ்த்தினா... 





அஙக 


60 பண்டித மதனமோகன மாளவிய। 





த 


சி 


சீமான்களும்‌, ஜமீநீதார்களும்‌, பெருமக்களும்‌ 


அங்கே கூடியிருக்தார்கள்‌. பண்டிதர்‌ பேச முடிக்‌ 


ததும்‌, இலர்‌ கட்டுக்‌ கட்டாக நோட்டுக்களைத்‌ 
தநதனர்‌. சிலர்‌ முடிப்பு முடிப்பாகக்‌ காசு கொடுத்‌ 
தனா. சிலர்‌ பதினாயிரக்கணகூல்‌ உண்டியல்‌. 


கொடுத்தனர்‌. இலர்‌ சவரன்‌ சவரனாகச்‌ சொரி 
தனா. | ல 


௮௮௮ சமயம்‌, தொழில்‌ துறையில்‌ மகாமேதை 


யான ஸர்‌. விசுவேசுவரய்யாவும்‌ அக்கூட்டத்தில்‌ 
இருந்தார்‌. அதிகாரிகள்‌ பலரும்‌ வீற்றிருக்தார்கள்‌. 
பசிரசங்கமாரிக்குப்‌ பின்‌. பொன்மாரி பொழிந்தது 
கண்டு, அவர்கள்‌ வியப்பும்‌ பிரமிப்பும்‌ எய்தினர்கள்‌. 
பண்டிதரின்‌ நோக்கும்‌, போக்கும்‌, உரையும்‌, 
உள்ளமுமே பொன்‌ மாரிக்குக்‌ காரணம்‌ என்பது 
அவர்களுக்குப்‌ புலப்பட்டது. 


. “இரண்டு கோடி வேண்டும்‌, என்று முதலில்‌ 
அவர்‌ மொழிந்தார்‌; பின்பு *மேலும்‌ நான்குகோடி 
தேவை,' என்றார்‌. அறுபத்து நான்கு கலைகளும்‌ . 


அங்கே ஒளி வீச வேண்டும்‌ என்றார்‌. 
தனியே கின்று, தன்னம்பிக்கை மிகுந்து, தெய்வ 
சகாயத்தை முன்னிட்டுக்‌ தனி மனிதர்‌ ஒருவர்‌ 
கோடிக்‌ கணக்கில்‌ இந்த ஏழை இந்தியாவில்‌ பணம்‌ 
சேர்த்தல்‌ அருமையினும்‌ அருமை!” என்று பேசா 
தார்‌ இல்லை, 


கன்னம்‌ 


| இருகிதி திரட்டிய பின்னர்‌ யாது செய்தார்‌. 
- அவா? இற்ப வல்லுனர்‌, யந்திர சாஸ்திர நிபுணர்‌, 


. தொழிலரசர்‌, கல்விமான்கள்‌, கண்ணியவான்கள்‌, 
. கருத்து ஒருமித்த தோழர்‌ மூத லிய பலரையும்‌ வர. 
_ வழைத்து வித்தியாலய | 
, ஆராய்ந்தார்‌ ; அரிய வே 





அமைப்பைக்‌ குறித்து. 
லைத்திட்டம்‌ ஒன்று வகுத்‌ 


நிதியும்‌ நேர்மையும்‌ ச.” 


கார்‌. பலர்‌ வலுவில்‌ வற்து பல உபாயங்களைக்‌ . 
அற, அவற்றையும்‌ அன்புடன்‌ கேட்டறிந்தார்‌. 
“மெய்வருத்தம்‌ பாரார்‌ பசிநோக்கார்‌ கண்‌ துஞ்சார்‌ 
எவ்வெவர்‌ இமையும்‌ மேற்கொள்ளார்‌--செவ்வி 
அருமையும்‌ பாரார்‌ அவமதிப்பும்‌ கொள்ளார்‌ 
கருமமே கண்ணாயி னார்‌.” 
என்னும்‌ குமரகுருபரரின்‌ வாக்கினுக்கு அவரையே 
உதாரணமாகக்‌ காட்ட வேண்டும்‌. கம்‌ முன்னோருட்‌ 
பலர்‌, கோயில்‌ கட்டி, . குளம்‌ வெட்டி, சத்திரம்‌ 
. வைத்து, சாவடி சமைத்து, சாலை செய்து, சோலை 
யும்‌ வளர்த்தனர்‌; அதனால்‌, புகழுடம்பு எய்தினர்‌. 
வித்தியாலயம்‌ அமைத்து நம்‌. பண்டிதர்‌ தமது 
புகழை நிலை நிறுத்திச்‌ சென்றார்‌, I 
: 1930-ஆம்‌ ஆண்டிலே ஈமது தேசத்தில்‌ சதம்‌ 
தரப்‌ போர்‌ கடந்ததல்லவா? அக்கொந்தளிப்பிலே 
மலையும்‌ கடலுங்கூடப்‌ பட்டு உழன்றன. விசுவ 
வித்தியாலத்தையும்‌ அக்கொந்தளிப்புத்‌ தாக்கியது. 
பண்டித மாளவியா அப்போரிற்புகும்து சிறைப்‌ 
பட்டார்‌. வித்தியாலய மாணவருட்பலரும்‌ அப்‌ 
போரில்‌ ஈடுபாடு மிகுக் தனர்‌. | 
.. அது கண்டதும்‌ ஆங்கில அரசாங்கம்‌ அச்சம்‌ 
ஊட்டியது; ்‌ திரவிய சகாயததை நிறுத்திவிடு 
வேன்‌ !' என்றது. அ௮ச்செந்கோல்‌ சொற்கேட்டுப்‌ 
பலரும்‌ நடுங்கர்‌. ஆனாலும்‌, பண்டிதரின்‌ மன 
நலம உன்னதம்‌ கொண்டது. அதலால்‌, விததியால 
யம்‌ வீறு குன்றாமல்‌ துலஙயெது. அவ்விதம்‌ . 
அரசாங்கத்‌ தினால்‌ ஆபதது தேர்ந்த போதெல்லாம்‌ ்‌ 
அதனைக்‌ கட்டிக்‌ காத்து வந்தார்‌ பண்டிதா. . ்‌ 


காவன 
ந (1 கேள்‌ டட ம 
0 அய்ன்‌ வலய 
AT டு 
க த்தம்‌ 


17. கோடானுகோடியா? . 


மூதலாவ த உலகப்‌ பெரும்போர்‌. ஆயிரத்‌ துத்‌ | 


9 ர 2 த்‌ 


தொள்ளாயிரத்துப்‌ பதினாலாம்‌ ஆண்டு மூண்‌. 
டது. அதுமுதல்‌ ஓர்‌ ஐந்து வருஷ காலம்‌ ௮௮௫. 


தொடர்ந்து நடந்து வந்தது. அப்போது இந்தியா 


சுயராஜ்யம்‌ பெறாமல்‌, இங்லொர்துக்குக்‌ கட்டும்‌ 


பட்டுக்‌ . இடந்த௮. . ஆதலினால்‌, இந்தியாவின்‌ 


வளத்தை எல்லாம்‌, தான்‌ விரும்பியபடி அது. 


துய்த்து வந்தது. 


அப்போரின்‌ தொடக்கத்திலே இந்தியாவின்‌ 
சேனையில்‌ இலட்சம்‌ வீரர்‌ இருந்தனர்‌, அத்தனை 
பெயரையும்‌ போர்‌ முனைக்கு வருமா ஹு இங்கிலாம்‌ து 


ஆணையிட்டது. போரின்‌ வேகத்தையும்‌ பரப்பையும்‌. 


கவனிக்கையில்‌ அந்த ஆள்‌ பலம்‌ போதவில்லை. ' 


மேலும்‌ படை திரட்டிக்‌ தரவேண்டும்‌ என்று இங்க 
லாந்து தாக்கீது தந்தது, 


அவ்வாறே இங்குள்ள அதிகார வர்க்கத்தார்‌ 


பேரைத்‌ திரட்டி அனுப்பினார்கள்‌ ; அப்பால்‌ இன்‌: 


னும்‌ ஐந்து இலட்சம்‌ பேரைச்‌ சேர்த்துக்‌ கொடுத்‌ 


தார்கள்‌. ஆகவே, மொத்தத்தில்‌ பதினைந்து லட்சம்‌ 
- இந்தியர்‌ போர்ச்‌ சேவகம்‌. புரிய நேர்ந்தது. 


அவ்விதம்‌ சென்ற ௩ம்‌ அருப்புக்கள்‌ ஐரோம்‌. 


பாவின்‌ பற்பல போர்‌ 
முகங்களிலும்‌ ஆங்கிலேயருக்குத்‌ தலை கொடுத்தன. 


முனைகளிலும்‌, இதர முனை 


பிரான்ஸ்‌ தேசத்தின்‌ போர்‌ முனையொன்றில்‌ 


ந மிகவும்‌ "நெருக்கடி நேர்ந்த போது நம்‌ வீரரின்‌. 

_ உயிர்த்திமாகமே பிரான்‌ ஹையும்‌ இங்கிலரக்தையும்‌. 

... பேராபத்தினின்று காத்தது. தம்‌. 
மட க அபத நலத்‌ த அன்ன ல்‌ | 


Es ட்‌ ்‌ 





= 


கோடானுகோடியா ? | A 49 


அந்தப்‌ பதினைந்து லட்சம்‌ பேருக்கும்‌ உரிய. 
சம்பளம்‌, படிப்பணம்‌, உப்கரணம்‌, உபகாரச்‌ 
சம்பளம்‌ ஆகிய இச்செலவுகள்‌ எத்தனையோ இலட்‌ 
சம்‌ ஆகும்‌. இச்செலவுகளை யார்‌ பொறுப்பது? 
இந்தியாவா, இங்கிலாநதா?. இந்நிலையில்‌ ஈன்‌ 
கொடையாகவும்‌ மிகத்திரண்ட பொருள்‌ தரவேண 
டும்‌ என்று இங்கிலாந்து கேட்டது. 
அதற்கு இங்குள்ள அதிகாரிகள்‌ பத்துக்‌ . 
கோடிப்‌ பவுன்‌ நன்கொடை அளிக்கத்‌ தீர்மானித்‌ 
தார்கள்‌. அவ்விஷயம்‌ டில்லிச்‌ சட்டசபையிலே 
ஆலோசனைக்கு வந்தது. அப்போது அச்சபையி 
லிருந்த இந்தியப்‌ பிரதிறிதிகளுட்பலரும்‌ வாய்‌ 
மூடிக கடந்தனர்‌; அதிகாரிகளைத்‌ தட்டிப்‌ பேசத்‌ 
பத்துக்‌ கோடிப்‌ பவுன்‌ என்பது குருவியின்‌ 
தலையில்‌ பனங்காயை ஏற்றிவைப்பது போலாகும்‌. 
௮௮௫ சமயம்‌ பண்டித மதன மோகன மாளவியா 
ஒருவரே எழுக்து, அப்பெருஞ்சுமையைத தாங்க . 
மூடியாது!? என்று துணிந்து கூறினார்‌. அவர்‌ பேசி 
மதன்‌ கருத்து இது: : ப 
: அப்பணச்சுமை, ஏழை இக்தியாவினால்‌ தாங்க 
முடியாததாகும்‌. ஆண்டுதோறும்‌ அறுபது லட்சம்‌ 
பவுனுக்குப்‌ புதிய வரி விதித்தால்தான்‌ முப்பது. 
- ஆண்டிலே அக்கடனைத தர்க்க முடியும்‌. ஏழை. 
இந்தியா மிக்க வறுமைக்கு ஆளாகிக்‌ இடக்கின்‌ 
றது. அதன்‌ உயிர்‌ நிலையை ஊட்டி வளர்க்க வகை 
இல்லை. இந்திய மக்களோ, எழுத்து வாசனையின்‌ றி 
ஏங்குகிறார்கள்‌. வேளாண்மையும்‌ வர்த்தகமும்‌ பெரு . 
காமல்‌ வரவரச-சிறுகயே போகின்றன. உண்ண. 
உணவின்மையால்‌ மக்களுட்பலர்‌ ஊசலாடும்‌ உயி 
ருடன்‌ உலாவுனெறனர்‌.!? ப்‌ 
யம. மோக பம்‌ 





ன்‌ பாகா அலை ய வம்‌ NFCA லன வ 
ரிந்த லட்டு கட I 
வளி ம ய PS pr TD Ae | 


50 ........ பண்டித மதனமோகன மாளவியா 








பண்டிதர்‌ ப ஒருவா மட்டும்‌ எதிர்த்துப்‌ பேசு. ப 
என்ன பயன்‌? உண்மையை எடுத்துக்காட்டி இடித 
அரைத்தும்‌ என்ன பயன்‌? நன்கொடையாக அத . 
_ தனை கோடியும்‌ கொடுப்ப்தென்று முடிவு ஆகிவிட்‌ 
டது. அத்துடன்‌ இங்கிலாந்தின்‌“ பணப்படு அடங்க 
வல்லை. மேலும்‌ பண உதவி புரியவேண்டும்‌ என்று 
1918-ஆம்‌ வருஷம்‌ ஒரு தீர்மானம்‌ கிளம்பியது. 
போர்ச்செலவில்‌ ஒரு பங்கை இந்தியா ஏற்றுக்‌ ப 
கொள்ள வேண்டும்‌ என்று அதிகாரிகள்‌. வாதாடி 
னர்கள்‌. அப்போதும்‌ பண்டிதர்‌ ஒருவரே, “இஃது 
அடுக்குமா? ஏழை இந்தியா தாங்குமா? எவ்விதம்‌ . 
பணத்தைச்‌ சேர்ப்பது? இந்தியா வாழ வேண . 
டாவா?' என்று கல்‌ கெஞ்சமும்‌ கரையும்‌ வண்ணம்‌ .. 
பேசினார்‌. சி்‌ i ட்ட 
அதன்மேல்‌, போர்முனை சென்ற அருப்புக்‌ .. 
களின்‌ செலவிலே' ஒரு பகுதியை நாம்‌ ஏற்றுக்‌. i 

கொள்ள வேண்டும்‌ என்று முடிந்தது. அவ்விதம்‌ 
அதிகாரிகள்‌ வரம்புமீ றி, நீதிதவ ஜி, ஆசை பிடித்து 
அலையும்‌ போதெல்லாம்‌ எள்ளளவும்‌ தயங்காமல்‌, 
கூசாமல்‌, அழுத்தமாக வாதித்து வந்தவர்‌ பண்டித ள்‌ 
_ மதன்‌ மொகனரே. எப்போதும்‌ வாய்மையே. 

பேசும்‌ மாளவியாவின்‌ வார்த்தை என்றால்‌, அதி. 
_ காரிகளுக்கு உதறல்‌ எடுக்கும்‌. . 5 க 


16... சுதேசியப்‌ பற்று ்‌ 


ஆரி 


: தேசப்பற்று என்றால்‌, தேசத்திற்கு உரிய . 
க நடையும்‌ உடையும்‌ வாழ்வும்‌ கல்வியும்‌ கொள்‌ ஜி 
_ வதாம்‌. அதனையே “சுதேசியம்‌' அல்லது “தர்மம்‌? 
சய்வம்‌, தேசம்‌, தருமம்‌ : 


ய பெரும்பற்று . 


ils: Vs 


... என்பர்‌ பெரியோர்‌. 





சாகா ரா அறு ககக Jr TZ PTT ச ட்‌! ர்‌ TOTS ப்‌ ம்‌ 3 
7g துய்‌ கபர்‌ J ழ்‌ a] J ன்‌ 1) 3 
1 rR (73 ட அர்க்‌ பு 4 (கி MONT AN SR 27 UES 154 ம்‌ ட... > 
vO ANNIE STEERS . ND அடப்‌) | த } 1 


Pe 
பசு 


சுதேசியம்‌ | பற்று ல ஒட பம்‌. 
-. அன்னிய அட்சயம்‌, நாகரிகமும்‌ முன்னம்‌ 
இங்கே கோன்‌ றியவுடன்‌ சுதாரம சுதேசியத்தை 
நம்மவருட்பலரும்‌ கைவிட்டனர்‌; பரதருமத்தில்‌ 
பரித்துக்கொண்டன்‌ர்‌:  பெரியோரிட்ட செல்வப்‌ . 
பெயரையும்‌ சிலர்‌ மாற்றிக்கொண்டன ர்‌; வெள்ளைக்‌ 
காரன்‌ என்று. தம்மைச்‌ சிலர்‌ எண்ண வேண்டும்‌ 
எனவும்‌ ஆசை கொண்டனர்‌. 

... அததகைய்‌ காலத்தில்‌. பண்டித மாளவியா 
பிறந்தார்‌. பிறந்த நாள்‌ தொட்டு அவர்‌ சதர்ம 
. சுதேய விர்க்மே பூண்டார்‌; முன்னோர்‌ கொண்ட . 
ப நடையுடையே மேற்கொண்டார்‌. தமது சட்டைக்கு 

அவர்‌ பொத்தானும்‌ போடார்‌: பொத்தானுக்குப்‌. 
பதிலாகக்‌ கயிறு கொண்டே சுட்டிக்கொள்வரர்‌. 


பிற நாட்டு உடையன்‌ மோகத்தைப்‌ போக்க 
வும்‌, சொந்த நாட்டுச்‌ சரக்கில்‌ பற்று உண்டாக்க 
வும்‌; 1891-ஆம்‌. ஆண்டிலே அலகபாது நகரில்‌ ஒரு 
_ வர்த்தக சாலை ஏற்பட்டது. நாட்டுச்‌ சரக்குகள்‌ பல 
வும்‌ அச்சாலையில்‌ நிரம்பி இருந்தன. அச்சாலையின்‌ 
ஆதி. கர்‌ ததாக்களுள்‌ டண பண்டித மதன 
மோகனர்‌. 

1906-ஆம்‌ ஆண்டிலே க 
ப சுதேசியம்‌, நாட்டுக்‌ கல்வி, அனனீமப்‌ பொருள்‌ . 
விலக்கு, சுயராஜ்யம்‌ என்னும்‌ ஈான்கும்‌ தேசீய 
. மந்திர வசனங்கள்‌ ஆயின. பின்னர்‌, அம்மான்கும்‌ 
அரசியல்‌ போரின்‌ வீர வட்‌ வளர்ந்‌. 
கோங்கின்‌. 

அவ்வசனம்‌ கண்டு பண்டித மாளவியா 
முன்னையிலும்‌ சுதேசியத்திலே ஊக்கம்‌ மிகுக்தார்‌; 
நாடெங்கும்‌ சுதேசிய வர்த்தக சாலைகள்‌ தோன்ற. 2 
வேண்டும்‌ என்று அறிவுறுத்தினார்‌; சுயராஜ்யத்‌ 


எகா SS கை 


92. பண்டித மதனமோகன மாளவியா 
துக்கு அச்சுதேசியமே அடிப்படை என்பதை A 
எடுத்துக்‌ காட்டினார்‌. அம்மகாசபையில்‌ சுதேசி . 








“வாழையடி வாழையாக நமது தேசத்தில்‌ 


இருது வந்த கை தேர்ந்த நெசவாளர்‌ எங்கே? 


பல வகையான தொழில்களை இயற்றும்‌ பண்பாளர்‌ 


எங்கே ? முன்னம்‌ ஆண்டுதோறும்‌ இங்கிருந்து 


கப்பல்‌ கப்பலாக நம்‌ ஜவுளிகள்‌ இங்கிலாந்துக்குப்‌ ்‌ 
போகுமே! . இப்போதோ, அங்கிருந்து கப்பல்‌ 


கப்பலாக ஜவுளிகள்‌ வருன்றனவே ! 


‘ எனக்கு முன்னே இச்சபையில்‌ இருப்போர்‌ | 


அனைவரும்‌ ஆங்கிலேயர்‌ மயமாகத்‌ தோன்று. 


கன்‌ றனரே! எங்கே பார்த்தாலும்‌ ஆங்கிலச்‌ சரக்கு 


கள்‌! பிற காட்டுச்‌ சரக்குகளில்‌ மோகங்‌ கொண்ட 


ம்‌ 


தால்‌ கமக்கு என்ன இலாபம்‌ ? அரை வயிற்றுக்‌ ' 


கால்‌ வயிற்றுக்‌ கஞ்சிக்கும்‌ திண்டாட்டம்‌! எங்கும்‌ ம்‌ 


வாழ்வில்லாச்‌ சங்கடம்‌ 


“நாட்டுச்‌ சரக்கின்‌ விலை சற்றே அதிகமாம்‌ . 
இருந்தால்‌ என்ன? ௮௮ நேர்த்தியாய்‌ இராது. 
போனாலும்‌ என்ன ? காக்கைக்கும்‌ தன்‌ குஞ்சு. 
பொன்‌ குஞ்சு அல்லவா? பிற நாட்டுச்‌ சரக்குகளை . 
வாங்குவதால்‌ நமது தேசச்‌ செல்வம்‌ வறண்டு. 
போகிறது; வறுமை பரவுகிறது; மரணம்‌ பெருகு. 


“இறது.'” 


| 
| 


| 


1, 
| 
| 
| 
J 
( 
] 





சுதேசியப்‌ பற்று. ச்‌ ட 


எப்போதும்‌ உச்சரித்துக்கொண்டே இருந்தார்‌; 
சில ஆலைகளும்‌ ஏற்படுத்தினார்‌. 
| தொழில்‌ துறையிலும்‌, வர்த்தக வகையிலும்‌, 
விஞ்ஞான சாஸ்திரத்திலும்மாணவருக்குத தேர்ச்சி 
யும்‌, பயிற்சியும்‌ ஊட்ட எண்ணியே காசி இந்து 
- பல்கலைக்‌ கழகத்தில்‌ பலதிறக கலாசாலைகளை அவர்‌ 
அமைத்து வைத்தார்‌. அக்கலாசாலைகளை அடுத்து 
அரிய ஆராய்ச்சிச்‌ சாலைகளையும்‌ அவா ஏற்படுத்தி 
யுள்ளார்‌. ' ப | 
தொழில்‌ துறையில்‌ நமது தேசம்‌ முன்னேறும்‌ 
வகை துறைகளை ஆராய்ந்து அறிவிக்க ஆங்கில 
அரசாங்கத்தார்‌ 1916-ஆம்‌ வருஷம்‌, ஒரு பதின்‌ 
. மரைநியமித்தனர்‌. அவர்களுள்‌ நால்வரே இடம்தியர்‌. 
. இரண்டு வருஷம்‌. ஆலோசனை செய்து, அப்பதின்‌ - 
மரும்‌ ஒர்‌ அறிக்கை வெளியிட்டனர்‌. 


அந்த அறிக்கை இந்தியாவின்‌ தொழிலையும்‌ 
- வாணிபத்தையும்‌ நன்கு வளர்க்கும்‌ வகையைக 
. காட்டவில்லை. ஆதலின்‌, அவர்‌ அந்த அறிக்கைக்கு 
. ஒரு மறுப்பு எழுதி வெளியிட்டார்‌. அன்றளவும்‌ 
.. இந்தியாவின்‌ தொழில்‌ வாணிப நிலையை அம்மறுப்‌ 
புரையில்‌ அவர்‌ விளக்கி உரைத்தார்‌. 
| அச்சிறிய சபையில்‌ அங்கம்‌ வடித்த ஏனைய 
மூன்று இந்திய உறுப்பினரும்‌, தொழிலரசர்‌ 
்‌. அல்லது வர்த்தக வேந்தர்‌. அவ்வாறிருந்தும்‌ ௮ம்‌ . 


... மூவரும்‌ ஆங்கிலேயரின்‌ வாக்கே விழுமியதென்று 


கையொப்பம்‌ செய்தனர்‌. மாளவியாவின்‌ மறும்‌ . 
புரையோ, ஒர அதிர்வேட்டுப்போல இருந்தது. 
அரசாங்கம்‌ அம்மறுப்புரை கண்டு தடுக்டிட்‌ ்‌ 
டது. மக்களோ, மனம்‌ மிக மகிழ்ந்தார்கள்‌. தேசத ப 





! .. பண்டித மதனமோகன மாளவியா 


தில்‌ உள்ள மொழிகளிலெல்லாம்‌ அம்மறுப்புரை 
புத்தக வடிவில்‌ வெளியாயிற்று. இலட்சோபலட்சம்‌. 
மக்கள்‌ அம்மறுப்புரையை வாசித்து, “இது சிறப்‌. 
புரையே !' என்று கொண்டாடினார்கள்‌. ' 

இன்றும்‌ அச்சிறப்புரை ஒர்‌ இலக்கியமாகவே 
இருக்கும்‌. 'தேசத்தைத்‌ தழுவிய நாகா விதமான 
கூறுகளையமெல்லாம்‌ அவர்‌ ஆராய்ந்து அறிந்தவர்‌ ;. 
அரைகுறையாக எதனையும்‌ சொல்லாதவர்‌,” என்‌ 
பதற்கு அச்சிறப்புரை சான்று பகரும்‌. 


19. அம்பலம்‌ செய்தல்‌. 


விசாரணை ஏ தும்‌ இல்லாமல்‌, எல்லா 
மக்களையும்‌ பிடித்துச்‌ சிறையில்‌ இட “ரள. 
_ லட்டுச்‌ சட்டம்‌” என்பது ஏற்பட்டது. அச்சட்டத்தின்‌ 
கடுமை கண்டே காந்தி மகான்‌ 1919-ஆம்‌ ஆண்டு 
சத்தியாக்கிரக இயக்கம்‌ தொடங்கினர்‌. 
அப்போது, 4: அனைவரும்‌ உண்ணா கமோன்பு 
- கொண்டு, கடவுளைத்‌ தொழுது, வேலைகளை மெல்‌ 
லாம்‌ நிறுத்தி, மாலையிலே பொதுக்கூட்டம்‌ நடத்த 
வேண்டும்‌.” என்று மகாத்துமா காந்தி அறிக்கை. 
விட்டார்‌. அமைதியும்‌ அஹிம்ஸையமே அந்த 
. இயக்கத்துக்கு அடிப்படைகளாம்‌. I 
அவ்வாறே தேசமெங்கும்‌ நம்‌ மக்கள்‌, சத்தி 
_மாக்கரக இயக்கத்தில்‌ கலந்துகொண்டார்கள்‌. 
. பஞ்சாபு மாகாணத்திலுள்ள அமிர்தசரஸ்‌ என்னும்‌ 
ட்‌. நகர வாசிகளும்‌, 1919-ஆம்‌ வருஷம்‌, ஏப்பிரல்‌ 
_ மாதம்‌, 13-ஆம்தேதி அங்குள்ள ஜாலியன்வாலா பாகு. 
- என்னும்‌ தோட்டத்தில்‌ கூடினூாகள்‌. . அந்த இடத. 


* இதற்குச்‌ செல்ல ஒரே வழிதான்‌ உண்டு. 





ல்‌ அம்பலம்‌ செய்தல்‌. ல்‌ பல்‌ ்‌, ட்‌ 





| அச்சமயம்‌ அம்மாகாணக கவானராய்‌ இருக்‌... 
தவர்‌, ஸர்‌ மைக்கேல்‌ ஓட்வியர்‌ என்பவர்‌, அவருக்கு - 

நம்‌ மக்களின்‌ எழுச்சி கண்டு, மனம்‌ பதறியது; 

்‌. எல்லாரையும்‌ அடக்‌ ஆள வேண்டும்‌ என்ற 


இறுமாப்பும்‌ மிகுந்தது. அம்நிலையில்‌ ஜெனரல்‌ 


டயர்‌ என்பான்‌ அத்தோட்டத்தின்‌ வாயிலிலே தன 


வீரரை வரிசையாக நிறுத்தி, அங்கே கூடியிருக்க 
ஆயிரக்‌ கணக்கான மக்களின்மீது. மூன்‌ 


... எச்சரிக்கை இல்லாமல்‌ சுட ஆரம்பித்துவிட்டான்‌. . 


அதனால்‌, மாற்றுக. கணக்கான பேர்‌ மாண்டுபோயி 


னர்‌. இன்னும்‌ பலர்‌ குற்றுயிரும்‌, குலை உயிரு - 


மாய்க்‌ ந்தனர்‌. மேலும்‌ பலர்‌, படுகாயம்‌, ௮டைக 


"தனர்‌. இவ்வளவும்‌ அந்த ஜெனரல்‌ டயா ்‌ 


செய்துவிட்டு, வாளா போய்விட்டான்‌. 


இறந்தாரை எடுத்து அடக்கம்‌ செய்யவோ, 


குற்துயிராய்‌க கடப்பார்க்கு மருத்துவ உதவி : 


தேடித்தரவோ, காயமடைநீதாரைக்‌ கட்டுக்‌ கட்டி. 
ஆற்றவோ, அதிகாரிகள்‌ வகை செய்யவில்லை. 
உற்றாரும்‌ பெற்றாரும்‌ ஊராரும்‌ உரிய உதவிசெய்ய 


அவ்விடம்‌ வந்தும்‌, அவர்களையும்‌ தடுத்துவிட்டார்‌. 


கள்‌. 


- விவரங்களை இங்கே வரைவதற்கில்லை. 


ஜாலியன்‌ வாலாப்‌ படுகொலையும்‌ ஏனைய . 


அப்பால்‌ அம்மாகாணக கவர்னர்‌ எங்கும்‌ 
இராணுவச்‌ சட்டத்தை அமுலுக்குக்‌ கொணர்ந . 
தார்‌; மக்களை எல்லாம்‌ வாட்டி வதைதக்தார்‌.. 
இரத்தம்‌ கொதிக்கக்‌ கூடிய அக்கொடுமையின்‌ ட்‌ 


- கொடுமைகளும்‌ பிற மாகாணத்தாருக்குத தெரியா . 
வண்ணம்‌ ௮க்கவர்னர்‌ தடுத்துவிட்டார்‌ ; ௮ம்மாகா ட 


. .ணத்துக்குள்‌ எவரும்‌ நுழையக்கூடாது என்று ்‌ 


ரி 
ப Sal 





56 





ஆணையிட்டார்‌ ; மாகாணத்தை னா "ஒருவரும்‌ 
வெளியே போகக்‌ கூடாது என்றும்‌ உத்தரவு. 
செய்தார்‌. அதனால்‌, பஞ்சாபிலே என்ன நடக்‌. 
கிறது என்பது ஒருவருக்கும்‌ புலப்படவில்லை. 
அனாலும்‌, பண்டித மதன மோகன மாளவியா . 
அவற்றையெல்லாம்‌ அறிர்தகொண்டார்‌. பல்லில்‌ ம்‌ 
சட்டசபையின்‌ ஏனைய அங்கத்தினர்கள்‌ திகைத்துக்‌. 
"கடந்தார்கள்‌. அது சமயம்‌ பஞ்சாபு படுகொலை . 
மைக்‌ குறித்துச்‌ சரமாரியாகத்‌ தொண்ணூற்று | 
ஒன்பது கேள்விகள்‌ வரைக்கு, அரசாங்கத்துக்கு 
அனுப்பினார்‌. அவ்விதம்‌ அரசாங்கத்துக்கு அனுப்‌ 
பிய கேள்விகளைப்‌ பத்திரிகைகளில்‌ வெளியிட . 
உரிமையுண்டு. ஆதலின்‌, பத்திரிகைகள்‌ எல்லாம்‌ 
அக்கேள்விகளை அப்படியே வெளியிட்டன... 
கேள்விகளின்‌  போக்கிலிருர்து தாங்க . 
முடியாத. சொல்ல ஒண்ணாத. கொடுமைகள்‌. நடந்‌... 
திருக்கவேண்டும்‌ என்பதை உலகம்‌ கண்டுகொண்‌ . 
டது. உடனே எங்கும்‌. கூக்குரல்‌ இளம்பிற்று. . 
இவ்வாறு எல்லாம்‌ அம்பலமாகும்‌ வண்ணம்‌ கேள்வி : 
கேட்ட பெருமைக்கு மாளவியாவே உரியவராவார்‌. 


ப | அவ்விஷயம்‌ டில்லிச்‌ சட்டசபையில்‌ வாதத்‌. 
. துக்கு வந்த போது, பண்டித மாளவியா எழுந்து 
.... இரண்டு. மணி நேரம்‌ கல்லும்‌ உருகப்‌ பேசி, அனை 
ப வரையும்‌ பிரமிக்கச்‌ செய்தார்‌. அவரது பேச்சின்‌ . ்‌ 
ந தன்மையும்‌ ஆழமும்‌. கண்டு அதிகாரிகளுக்கு | 
எல்லாம்‌ ஒரே நடுக்கம்‌ உண்டாயிற்று. 

- பாரத மக்களும்‌ அத்துறையில்‌ மாளவியாவின்‌ . 
ஊழியத்தை உணர்ந்து, “திக்கற்றோரைக்‌ காக்கும்‌ 
1 ர புருஷர்‌, அதிகாரிகளின்‌ அட்டகாசத்தை அம்ப 
க்‌ 1 ன ட 











20. தேசீய தவம்‌ . 


பஞ்சாபு படுகொலை, சுயராஜ்யப்‌ பேறு இவை 
கருதியே. மகாத் தமா காந்தி 1921-ஆம்‌ வரு 
ஷம்‌ ஒத்துழையாப்‌ போர்‌ தொடங்கினார்‌. அப்‌ 
போரிலே பல கூறுகள்‌ உண்டு. பண்டித மாளவியா 
பிறப்பா லும்‌ ஒழுக்கத்தா லும்வேதியரே ஆயினும்‌, 
வேறு விதியின்றேல்‌, போரில்‌ புகப்‌ பின்‌ வாங்கா 
தவர்‌... | ப | 
ல்‌ ஒரு சமயம்‌ காங்கிரஸ்‌ மகாசபையில்‌ அப்பண்‌ 
டிதர்‌ பேசிய பொழுது, (நான்கு வகை உபாயங 
களில்‌ முதல்‌ மூன்றையும்‌ கையாண்டு பார்ப்பேன்‌ | 
கருதிய பலன்‌ இட்டவில்லையானால்‌, வாளுருவி முனை 
முகத்தே குதிப்பேன்‌! முன்‌ நின்று சேனைமை . 
நடத்துவேன்‌!'' என்று கூறினார்‌. அது கேட்டதும்‌ 
அதிகாரிகள்‌ உட்பட ஆங்ருந்தார்‌ அனைவரும்‌ 
இடுக்கட்டனர்‌. எனவே, போர்‌ என்பதில்‌ அவருக்கு 
விருப்பு உண்டு. மகாத்துமா காந்தி வகுத்த ஒத. 
துழையாப்‌ போரிலே ஒரு கூறு, சட்டசபைகளுக ' 
குள்‌ செல்லாதிருத்தல்‌. இது பண்டி தருக்குப்‌ 
. பிடிக்கவில்லை. | பது. ப்‌ 
சட்ட சபைகளுக்குள்‌ காங்கிரஸ்காரர்‌ போகா 
விட்டால்‌, அதிகார வர்க்கததின்‌ கையாட்களும்‌ சுய. 
நலக்காரரும்‌ அச்சபைக்குள்‌ புகுக்து தேசத்தைக்‌ 
கெடுத்துவிடுவர்‌ என்பதே பண்டிதரின்‌ உறுதி, 
௮ கருதியும்‌ போர்‌ ஈடக்கையில்‌ அதில்‌ அக்கறை . 
யுள்ள ஒருவர்‌ இருவர்‌ வெளியே இருது வேண்டு . 
வன செய்ய வேண்டும்‌ என்று எண்ணியுமே அப்‌ 
போரில்‌ பண்டிதர்‌ கேர்‌ முகமான பங்கு கொள்ள 
வில்லை; ஆனாலும்‌, வெளியே இருந்து அப்போரை 
கன்கு கவனித்து, ஆவன எல்லாம்‌ செய்துவந்தார்‌. 








58 பண்டித மதளமோகள மாளவியா. 





போர்தொடங்கிய முதல்‌ மூன்று ஆண்டிற்குள்‌ | 
ஏறக்குறைய ஓர்‌ இலட்சம்‌ பேர்‌ சிறை புகுந்தனர்‌. : 
_ அவர்களைப்பாராட்டியும்‌, அதிகாரிகளின்‌ கொடுமை . 
களை அவ்வப்போது கண்டித்தும்‌ பண்டித. மாள... 
வியா, தேசம்‌. பத்திரிகைகளில்‌ எழுதி வக்தார; காற்‌... 
கிரஸுக்கும்‌ அரசாங்கத்துக்கும்‌ இடையே கின்று | 
இருவருக்கும்‌ ஓா உடன்பாடு. உண்டு பண்ணவும்‌ i 
முயன்று வந்தார்‌; அரசப்‌ டிரதிறிதியைக்‌ கண்டு. 
பேசும்‌ பொழுது அச்சமும்‌ கூச்சமும்‌ இல்லாமல்‌, 
ப்‌ நலத்தையே எடுத்துரைப்பார்‌. க 


போரில்‌ கலந்துகொள்ளாமல்‌ வில௫ நிற்கும்‌ 
பண்டிதரைத்‌ தம்‌ பக்கம்‌ இழுத்துக்கொள்ள i 
வேண்டும்‌ என்று பன்முறை அரசாங்கம்‌ ஆசை . 
வலை வீசியும்‌, பயன்படவில்லை. பெறிய பெரிய - 
பட்டமும்‌ பதவிகளும்‌ தமது காலடியில்‌ _ இடந்த. i 
காலையில்‌, தேசமே பெரிதென்று அவர்‌ நினைத்த; 
அவற்றையெல்லாம்‌ உதறித்‌ தள்ளினார்‌. அதுகண்டு ்‌ 
அவரிடம்‌ அதிகாரிகளுக்கு மதிப்பு மிகுதி - என்பது 


ஒரு புறம்‌ இருக்க, உள்ளூற அச்சமும்‌ அட்‌ ன்‌ 
உணடு. 


ஒத்துழையாப்‌ போரிலே. காந்த மகானும்‌ ட்‌ 
சிறைப்பட்ட பின்‌, போரின்‌ கடுமையினால்‌ தேசம்‌ 
.. களைத்துப்‌ பாய சுயநலக்காரர்‌ எங்கும்‌ சட்ட 
. சபைகளிற்புகுந்து, . அதிகாரிகள்‌ சொன்னதே. 
BE சரி என்று நடந்து வந்தார்கள்‌. அப்போது சிறை i 
ம யினின்று வெளியே வந்த வா தாஸரும்‌, 
... பண்டித மோதிலால்‌ நேருவும்‌ அப்போரின்‌: முறைமை 
க்‌ சுயராஜ்யக்‌ கட்டி ன்ப தோற்று 


ம்‌ டத்‌ oo ப்ண மா ட 
கப்பல எல்லாம்‌ ம்‌ அளித்தார்‌ ல்‌ எக்‌ ஆ” க 1 


A ல்‌ | 
4 41 த Shy 
க்‌ 0 






தேசீய தவம்‌ I ந 99 


டில்லிச்‌ சட்டசபையிலே அக்கட்சியொர்‌ ஆற்‌ 
றிய வேலையும்‌, இட்ட சண்டையும்‌, கொஞ்சநஞ்ச 
மல்ல. அதிகார வர்க்கம்‌ அது கண்டு நடுக்கமே 
கொண்டு கிடந்தது. மாளவியாவும்‌, லாலா லஜபதியும்‌ : 
அக்கட்சிக்குப்‌ பக்கபலம்‌ தந்தது இவ்வளவு அவ்‌ 
வளவு அல்ல, 


| சுயராஜ்யக்‌ கட்சி ஒங்கிகின்ற போதிலும்‌ காங 
இரஸுடன்‌ ஓர்‌ உடன்பாடு கொள்ள அதிகார 
வர்க்கம்‌ ஆசை கொண்டது. அப்போதும்‌ பண்டித 
மாளவியாவையே நாடி நின்றது அவ்வர்க்கம்‌. 
மகாத்துமா காந்தியின்‌ போர்‌ முறையில்‌ அவருக்‌ 
_ குக்‌ கருத்து வேற்றுமை இருந்தாலும்‌, சுயராஜ்யக்‌ 
கட்சியின்‌ போக்கிலே சிறிது மாறுபாடு கொண 
டாலும்‌, தேசத்தின்‌ நலத்தை அவர்‌ ஒரு போதும்‌ 
விட்டுக்‌ கொடுக்கவில்லை. “மகாத்துமாவைவிட இப்‌ 
பண்டிதர்‌ பிடிவாதமாய்‌ இருக்கிறாரே! என்று 
அவ்வர்க்கத்தார்‌ பேதுற்றனர்‌. 
முடிவில்‌ சுயராஜ்மக்‌ கட்சியின்‌ முயற்சியும்‌ 
பயன்‌ தாராமல்‌ போயிற்று. அதிகார வாக்கத்தார்‌ 
வழிக்குவரவில்லை. ஆதலினால்‌, 1930- -ஆம்‌ ஆண்டில்‌ 
மீண்டும்‌ காங்கிரஸ்‌ மகாசபை சுதந்தரப்‌ போர்‌ 
புரிய முனைந்தது. முனைந்த. காலையில்‌ பண்டித 
மாளவியா அதற்கு மிக்க ஆதரவு அளிக்கலானார்‌; 
தாமும்‌ போரிலே பங்கு கொள்ள முன்‌ வந்தார்‌. 
அவர்‌ குடும்பத்தாரும்‌ அத்தேசிய தவத்தில்‌ ஈடு 
பாடு மிகுந்தனர்‌. சதய; தேசம்‌, : தருமம்‌ 
இவற்றில்‌ அக்கறையுள்ளோர்‌ சம்பல்‌ மேற்‌ 
கொள்ளாமல்‌ இருக்க Cs ச = ETI ENSIO SS 


+ 


த்‌ ச்‌ 
- 2. சீ 7 ட்‌ 
ச்‌ ; ௫ 


ட. 





... படையும்‌, போலீஸ்‌ 


21. பண்டிதரின்‌ பாய்ச்சல்‌ 


. முனனம்‌ ஐக்கிய மாகாணம்‌ என்று சொல்லப்‌ 

பெற்று இப்போது உத்திரப்‌ பிரதேசம்‌ என : 
வழங்கும்‌ மாகாணத்தின்‌ தலைநகரம்‌ அலகபாது. 
அது பிரயாகை என்றும்‌ பம்‌. அங்கே. 
யமுனை, கங்கை ஆயெ இரு நதிகளும்‌ கூடுகன்‌ றன. 
சரஸ்வதி என்னும்‌ நதியும்‌ அவற்றுடன்‌ அ கடல்‌ 
கிறது என்பர்‌, :- ட | 

ஆதலின்‌, திரிவேணி சங்கமம்‌ என்றும்‌ அதற்கு 
ஒரு பெயர்‌ உண்டு. பன்னீராண்டுக்கு ஒரு முறை 
கும்பமமளா என்னும்‌ பெருநாள்‌ ஒன்று ல்‌ 
அப்போது இந்தியாவின்‌ பல பாகங்களிலிருக் தும்‌. 
இலட்சக்‌ கணக்கான மக்கள்‌ சென்று அத்திரி 
- வேணி சங்கமத்தில்‌ நீராடுவார்கள்‌. 1924-ஆம்‌ 
_ வருஷம்‌ அத்தகைய பெருகாள்‌ வந்தது. 

அன்று அச்சங்கமத்திலே வெள்ளம்‌ மிக 
அதிகம்‌ ; நீரோட்டமும்‌ மிக வேகம்‌, அந்நிலையில்‌ 
நீராடினால்‌ மக்களுக்கு ஆபத்து தேரரும்‌ என்று. 
அதிகாரிகள்‌ கருதினார்கள்‌: ஆகவே, நீ. ராடக்கூடாது 
என்று உத்தரவு இட்டு, நீராடும்‌ துறைக்கு. அருகே 
வேலியும்‌ போட்டுத்‌ தடுத்துவிட்டரர்கள்‌. 

சமயக கடமையில்‌ தலையிடக்‌ கூடாது என்று 
பண்டித மாளவியா சொல்லிப்‌ பார்த்தார்‌. அதி 
.... காரிகள்‌ காது கொடுக்கவில்லை. உடனே ஆயிரக்‌ 
்‌... கணக்கான மக்களுடன்‌ அவ்விடம்‌ சென்று, 
.. அவர்‌ சதீதியாக்இரகம்‌ செய்யலானார்‌. “ஏதேனும்‌ 
... குழப்பம்‌ விளையுமோ!” என்று கருதிக்‌ குதிரைப்‌ 
படையும்‌. - அவ்வேலிக்கு 


நின்றன. 





- முன்னே காவல்‌ புரிந்து 


பண்டிதரின்‌ பாய்ச்சல்‌ ப | 61 


தற்செயலாக அதனை அறிந்தார்‌ பண்டித 
ஜவாஹர்‌ லால்‌ ; உடனே வேடிக்கை பார்க்க எண்ணி 
அவ்விடம்‌ சேர்ம்தார்‌ ; மாளவியாவுக்கு அருகே 
௬டுமணலில்‌ உட்கார்ந்து, தாமும்‌ சத்தியாக்கிரகம்‌. 
பண்ணினார்‌. உச்சிப்‌ போதில்‌ வெயில்‌ மிகக்‌ கடுமை. 
யாய்‌ இருநதது. ஜவாஹருக்குப்‌ பசியும்‌ ரட்‌ 
உண்டாயின. 

ஜவாஹர்‌, சமயம்‌ பார்த்து எழுக்து அவ்வேலி 
யைக்‌. தாண்டி, அப்பாற்குதிதது, மீராடி 
வந்து, முன்‌ போல மாளவியாவின்‌ அருகே உட்‌ 
கார்ட்‌ தகொண்டார்‌. இதற்கிடையில்‌ மக்களின்‌ 
மனநிலை கொக்தளிப்புக்கொண்டது. சூரிய வெப்‌ 
பமும்‌ தாங்க முடியாததாயிற்று. 

காலை முதல்‌ பிற்பகல்‌ வரையில்‌ அமைதியுடன்‌. 
வீற்றிருக்த பண்டித மாளவியாவுக்குப்‌ பதைப்பு 
உண்டாயிற்று. வீணே வீற்றிரும்‌அ. பயனில்லை 
என்று எண்ணித்‌ திடீரென அவர்‌ எழுக்தார்‌. 
அவர்‌ எழுந்ததும்‌ ஜனக்‌ கூட்டமும்‌ எழும்து 
மின்‌ றது.. குதிரை வீரரும்‌ சுறுசுறுப்பாய்‌ இங்கு 
மங்கும்‌ குதிரைகளைத்‌ தட்டி விட்டனர்‌. 

எல்லாவற்றையும்‌ பார்த்து கின்ற பண்டித 
ஜவாஹர்‌ பரபரப்புக்‌ கொண்டார்‌; : மேலே மாது 
விளையுமோ !' என்று ஆவலுடன்‌ எதிர்‌ நேரக்கி 
நின்றார்‌: ஆயினும்‌, அச்சமோ, திகிலோ அடைய 
வில்லை. “மாளவியா அருகே இருக்க கஈமக்கேண்‌ . 
- சவலை 0' என்பதே ஜவாஹரின்‌ கருத்தாய்‌ இரும்‌ 
த்து. ல்‌ 24, 
குதிரைவீரரைக்‌ தொடர்ந்து போலீஸ்‌ வீரரும்‌ 
படாடோபமாக அவ்வேலியின்‌ ' முன்னே ஆயுதங்‌ 
களைத்‌ தாங்கி வரிசையாய்‌ நின்றனர்‌. குணம்‌ 





62 பண்டித மதனமோகன மாளவியா 


என்னும்‌ குன்றேறி நிற்பவர்‌ பண்டித மாளவியா. I 
அனாலும்‌, வீரரின்‌ அட்டகாசம்‌ அவருக்கு : 
வெறுப்பை ஊட்டியது. தமக்குப்‌ பின்னே ஆயிரக்‌ 
கணக்கான மக்கள்‌ அமைதியின்‌ றி நிற்பதும்‌ அவர்‌ 
மனத்தில்‌ உறுத்தியது, “சமயக்‌ கடமையில்‌ தவறு 
வதா! என்‌ ற சிக்தாகுலமும்‌ ஒங்கியது. 


அப்போது அவருக்கு வயத அறுபதுக்கு : 
மேல்‌  ஆஇயிருந்தம்‌, ஒர்‌ இளைஞனைப்‌ போலவே - 
அவர்‌ அள்ளி எழுந்தார்‌. எதிரே குதிரை வீரரும்‌, 
போலீஸ்‌ வீரரும்‌ அடுத்தடுத்து. நின்றும்‌, அவர்‌ . 
சிறிதும்‌ அஞ்சவில்லை. அவர்களுக்கிடையே ஒரே ்‌ 
பாய்ச்சலாகப்‌ பாய்ந்தார்‌ ; வேலியைத்‌ காண்டி 
அப்பால்‌ சென்றார்‌. அவரைக்‌ தொடாந்து. 
அனைவரும்‌ முன்னேற முனைந்தனர்‌. 


குதிரை வீரருக்கு ஒன்றும்‌ தோன்றவில்லை. : 
அவர்கள்‌ திகைத்து நின்றார்கள்‌. அவர்கள்‌ போட்‌ 
டிருந்த வேலி என்னாயிற்று என்பதும்‌ புலப்பட 
வில்லை. அவர்கள்‌ மரம்போல அசைவற்று நின்று 
விட்டார்கள்‌. அனைவரும்‌ தங்கு தடையின்றி அம்‌ 
நீர்த்துறை சேர்ந்து, நீராடித்‌ திரும்பினர்‌. 
வேலியைத்‌ தாண்டி அப்பால்‌ குதித்த ஜவா 
ஹர்‌ மீதும்‌ வீரரின்‌ இடையே பாய்ந்த பண்டித 
மாளவியா மீதும்‌ அரசாங்கம்‌ வழக்குத்‌ தொடுக்கும்‌. 
என்று எல்லாரும்‌ எதிர்‌ பார்த்தனர்‌. ஆயினும்‌, 
பண்டித மாளவியாவுடன்‌ வம்புக்குப்‌ போக அர 
வதம்‌ மனத துணிவு கொள்ளவில்லை. மாளவியா . 
. வின்‌ பரய்ச்சலே பாய்ச்சல்‌ |? என்று ஜவாஹர்‌. 


_ லால்‌ வியந்து பேசுவார்‌, 


22. உதறித்‌ தள்ளல்‌ 


உப்புச்‌ சண்டை உதித்த காலத்திலே பண்டித 
... மாளவியா டில்லிச்‌ சட்டசபையில்‌ ஓர்‌ உறுப்‌ 
பினராய்‌ இருந்தார்‌. அச்சண்டை காட்டுத்‌ தீமே 
போலத்‌ தேசமெங்கும்‌ பரவிற்று. அதனை நோக்‌ 
கவே அவரது மனம்‌ துடித்தது. சட்டசபையில்‌ 
வீற்றிருக்க அவருக்கு மனமில்லை. அதனை உதறித்‌ 
தள்ளி வெளியே வந்தார்‌, வருகையில்‌ வாய்‌ 
மூடி வரவில்லை. தமது கருத்தையும்‌ அரசாங்கத்‌ 
'தின்‌ போக்கையும்‌ விளக்கி, அவர்‌ அரசப்‌ பிரதி 
நிதிக்கு ஒரு கடிதம்‌ விடுத்தார்‌. அக்கடித வாசகத்‌ 
இன்‌ சில பகுதிகளை மட்டும்‌ இங்கே தருவோம்‌ : 

அரசியலில்‌ பலபல திருத்தங்கள்‌ ஏற்பட்டும்‌ 
என்ன பயன்‌? ஆங்கிலேயரின்‌ சன்மைகளை மதித்து 
இம்தியாவைச்‌ சுரண்டுதல்‌ கிற்கவில்லையே | 

உயர்ந்த உத்தியோகங்களெல்லாம்‌ ஆங்கிலே 
யருக்கே. சேனையில்‌ உயர்‌ பதவிகளிலே இந்தியரை 
நியமித்தல்‌ இல்லை. இரயில்வேயிலும்‌ அப்படித்‌ 
தான்‌. எல்லாம்‌ ஆங்கிலேயரின்‌ மாமன்‌ காணியாய்‌ 
இருத்தல்‌ அழகோ! இந்தியாவின்‌ கஷ்ட நஷ்டமோ, 
சொல்லி முடியா! 

“வர்த்தகமோ, மிகவும்‌ குறைவு! பிழைப்பில்‌ 
லாத்‌ திண்டாட்டமோ, மிகமிக அதிகம்‌! வரிச்‌ 
சுமையோ, பொறுக்க முடியவில்லை! எனவே, 
சட்ட சபையில்‌ நான்‌ இருந்து என்ன பயன்‌? 
இமைகளை த்‌ தடுக்கமுடியவில்லையே! அரசியல்‌ மாற 
வேண்டும்‌. இதற்காக எனது காலம்‌, உழைப்பு, 
முயற்சி, ஊக்கம்‌ முதலிய அனைத்தையும்‌ ஈடுபடுத்து 
வேன்‌ |? 








கனா ணார அல்ப , டம்‌ ப அனற பது 
00 5 4 1/7 1102 i 7 
ROA * ள்‌ பண்டித மதன மோகன மாளவியா. | 


ப்‌ 





அவ்விதம்‌ கடிதம்‌ வரைத்து விடுத்து அவர்‌. 
வெளியே வந்தார்‌. உப்புச்‌ சண்டையின்‌ வடிவு 
கொண்ட சுதந்தரப்‌ போரின்‌ வேகத்தை அரசாங்‌ | 
கம்‌. தாங்க முடியவில்லை. ஆதலின்‌, இஷ்டப்படி 


சட்டங்கள்‌ செய்து ஜன ங்களை அடக்க அரசாங்கம்‌ ' 
முயன றது. அச்சமயம்‌ அப்போரிலே ப! | 
நகரமே முன்னணியில்‌ ன்ற ட்‌.  - 


| 


(மக்கள்‌ கூட்டமாகச்‌ சேரக்கூடாது : ச பொல 
கூட்டங்களிலே பேசுக கூடாது; ளர்‌. வலமாகம்‌ . 


போகக்கூடாது ; காங்கரஸ்‌ கொடி. தாங்கி வெளியே 


வரக்கூடாது ; காந்தி குல்லாய்‌ தரிக்கக்‌. கூடாது 


ரல்‌. ட! இட சீறி கின்‌ றன. 


 பதைத்தார்‌. பம்பாயிலே ஊர்‌ வலமாகச்‌ செல்லும்‌. 
மக்கள்‌ அதிகாரிகளால்‌ -கொடுக்துன்பத்துக்கு 
| ஆளா தல்‌ கண்டு, கண்ணீர்‌ வடித்தார்‌ ; உடனே. 
அம்நகருக்கு விரைந்து சென்றார்‌; மிகப்‌ பெரிய 


» 217 | 
அ ட்‌ | 


அர்ஙிலை கண்டு பண்டித மாளவியா மனம்‌. 


ஊர்‌ வலம்‌ கடத்த வகை செய்தார்‌ ; அதன்‌ முன்ன. 


| ணியில்‌ தாமே ர்க பண்டித. 
்‌ மாளவியா முன்னின்று ஊர்வலத்தை நடத்துவார்‌. 


என்று கேள்வியுற்ற அம்‌, பதினாயிரக்‌ கணக்கான 


்‌ த எ அந்த ஊர்வலத்தில்‌ சேர்்தகொண்டனர்‌.. 


்‌ ஸார்‌ அடிப்பரே 12 என்று மக்கள்‌ A A ந 





ட லட்‌ 


வ்‌ ப 


 மாளவிய 


ட (ன்‌ 


£ ஆடுமாடுகளை அடிப்பது போல நம்மையும்‌. போலீ 





கில்லை: 


ஊர்‌ வலம்‌. புறப்பட்டது; ஜம்பதாயிரத்துக்கு. 


ப அருப்புகளுடனும்‌, : தடி 'அப்பாக்‌ப 


தத்‌ மக்கள்‌. அதில்‌ கலம்தகொண்டார்கள்‌. 


ாவே அம்‌ ஊர்‌ வல த 
போலீஸார்‌, இ ப சன்‌ சலம்‌ 


பர்வ தா அத்த. 
களுடனும்‌ வந்து அர்த ஊர்‌ வலத்தைத்‌ தடுத்து 
மிறுத்தினா்‌. தடியும்‌" அப்பாக்கும்‌ கொண்டு 
தாண்டவம்‌ ஆட அவர்களுக்குத்‌ துணிவு வரவில்லை... 


மாளவியாவைக்‌ கண்டதும்‌ மரம்போல நின்றனர்‌. 





அவரோ, நடுப்பாதையிலேயே உட்கார்ந்த 
கொண்டார்‌. அவருக்கு எதிரேதுருப்புகளும்‌, போலீ 
ஸாரும்‌ சுவர போல நிற்கலானார்கள்‌. . மாளவியா 
மழ உட்கார்குததும்‌ பதினாயிரக்‌ கணக்கான மக்‌. 
களும்‌ தரையிலே அமர்ம்துவிட்டார்கள்‌. மேலே 
சூரியன்‌ காய்கின்றான்‌. கீழே பூமி சுடுகின்றது. 


பண்டித மாளவியா சிறிதும்‌ அசையவில்லை. 
மக்களும்‌ அமைதியாய்‌ இருந்தார்கள்‌. நாழிகை பல 
ஆகியும்‌ : பயன்‌ என்ன? பண்டிதர்‌ களைப்புக 
கொள்ளவில்லை. துருப்புகளும்‌ போலீஸாருமோ, 
வெயிலில்‌ வாடி வதங்கனெர்‌ ; : எத்தனை நேரம்‌ இவ்‌ 
விதம்‌ நிற்பது |? என்று eo தருமாத்து 
மாவின்‌ முன்னே தங்கள்‌ கைவரிசையைக்‌ காட்ட . 
வும்‌ மனம்‌ கொள்ளவில்லை. I 
. அத்தகைய நிலையில்‌ . அவரை அதிகாரிகள்‌ 
கைது செய்தார்கள்‌. உடனே அனைவரும்‌ அமைதி 
யுடன்‌ கலைந்து போகவேண்டும்‌ என்று அவர்‌ கூறி . 
ரை. . மக்கள்‌ அவ்விதமே. கலைத்து போனார்கள்‌. 
௮ ர௫னர்‌ அவரமீது வழக்கு நடத்தி அவருக்குத்‌ 
தண்டனை கொடுத்தனர்‌. அதனே மலர்ந்த முது 
ர அவர்‌. எத்த க வடக | 


கட்‌. 


0 ம மோ அறு 










ல... ரா யாத்திரை 


உப்புச்‌ சண்டை நடந்த a பம்பாய்‌. | 

நகரம்‌ முன்னணியில்‌ நின்‌ றது. சருனேதத்ிம்‌ | ன்‌ 
என்று அனைவரும்‌ அந்நகரை அன்று கொண்டா . 
டனர்‌. பண்டித மாளவியாவும்‌ அவ்வாறே. மதித்து, 
புண்ணிய யாத்திரையாகப்‌ புறப்பட்டு, அர்‌ 5 


வக்து அஞ்சலி ட 


அச்காளில்‌ பம்பாய்‌ ஈகரிலே சைத | 
மறியல்‌ மும்முரமாய்‌ நடந்தது. ஜவுளி வர்த்தகர்‌. i 
பலரும்‌ தம்‌ கடைகளை மூடிவிட்டனர்‌. ஆனாலும்‌, ட்‌ 
ஒரு வர்ததகனோ, தனது. தொழிலைக்‌ கைவிட 
வில்லை. தனது டெங்லிறுக்த எமைக்‌ ட 


எடுத்து வர முயன் ரான்‌. 


அக்டெங்கன்‌ வாயிலிலே தொண்டர்‌ i | 
யல்‌ செய்து நின்றார்கள்‌. நின்றும்‌ மோட்டார்‌ 
_ வண்டியிலே துணி மூட்டைகளை அவ்வர்த்தகன்‌ 
்‌. - ஏற்றினான்‌ ; பின்பு அவ்வண்டியை வெளியே . 
. கொண்டு வரக்‌ கருதினான்‌. மோட்டார்‌ ஓட்டியின்‌ நி 


. அருகே போலீஸ்‌ அரா இனறு ட காவலாய்‌ ட்‌ 


_ இருக்‌ தான்‌. 


இடங்கைவிட்டு வெளியே வர வண்டி ப | 


டது. சாத்துவிக முறையில்‌ அவ்வண்டியைத்‌ தடுத்து . 
சித்தத்‌ தொண்டர்கள்‌ முயன்றும்‌ முடியவில்லை. க்‌ 


_ பாடிகணன்‌ என்னும்‌ இளந்தொண்டன்‌ அல்ல ச 


ட்‌ 5 வழியில்‌ குறுக்கே படுத்துக்கொண்டான்‌. 


ல! அன்றேல்‌, ஆபத்து விளையும்‌!” - 


வு ்‌ சு ட்‌ 


5-௧: அ 13 ௧௮26) 


்‌: ஆம்‌ A 
pT Pe சம 21 04 2 i (4 AG 13) 
பனி? ag 5 ்‌ ழு 2 2 அம்லா 4 9 3 { 
ம்ம்‌ [்‌ ச க்‌: 24 வல்‌ ஆஅ #211 பதவ டவ ப பபண்‌ பஸ்‌ பச நகர்‌ 


போலீஸ்‌ சார்ஜண்டோ, 1 பிள்ளாய்‌, னு 


9 கண்டன்‌ 1 






(2 4 அடல ப ர TE TE ழந RET TTT மை! பு ர ்‌ + ன ரல ர 
BEES படக tk AE. அட்டு Ye த மதத டல்‌ a, 2] 254 கபட ன தமய பட TATE 2 = ப்‌ ர த அகல) TH 

1 ND PAE hi 3 த fg AoE, Ema ப்‌ ்‌ ்‌ ல்‌, 7 கட ௬௧ 1 HS டல்‌ ப்பில்‌ 1) 
14 ப்‌ டல்‌ = 14 ib, 21”. ப [ AU ய ்‌ 5 பமல அரம்‌ ்‌ ‘7 7 ர | ம்‌ பழக்‌ 
புண்ணிய யாத்திரை ட்டம்‌ od 
: அர. a 7 ்‌ ட்‌ ப்‌ கட்‌ A 
FS \ ] . - 5 ன்‌ ar 3] 

ன்‌ ட்ட 4 க 3 





.. ஒன்ப, வண்டி வரும்‌ வழியில்‌ குறுக்கே படுத்துக்‌ . 
கொள்வதனால்‌ உன்‌ ஆருயிருக்கு அனர்த்தம்‌ 
நிகழும்‌ !”” என்று அஞ்சிக்‌ கூறினர்‌. ப 
அத்தொண்டன்‌. எதற்கும்‌ அசையவில்லை. . 
அவனத மனமும்‌ தளரவில்லை.- உயிர்‌ போயினும்‌ : 
அக்கறையில்லை! என்றே அவன்‌ துணிவு கொண்டு. 
கூறினன்‌. மோட்டார்‌ வண்டி நகரத்‌ தொடங்‌ . 
இற்று. அருகே இருந்தாருட்பலரும்‌ முன்‌. 
சென்று, அவ்வாலிபனை வாரியெடுத்து ௮கற்றக்‌ 
கருதினர்‌. அதற்கு அவன ஒப்பவில்லை. - 1 
... எல்லாரும்‌ அது கண்டு அதிசயித்தனர்‌. *யாது 
- விளையுமோ !' என்று சிலர்‌ ஏங்கனர்‌. மோட்டார்‌ 
ஓட்டி தனது. வண்டியைச்‌ செலுததான்‌ என்று . 
வேறு இலர்‌ நினைத்தனர்‌. சார்ஜண்டு அருகே . 
இருக்கையில்‌, பாபு கணனது ஆவி அகலாது . 
என்று இரண்டொருவர்‌ எண்ணியிருந்தனர்‌. 
. வண்டியோ, அவ்வாலிபனை மிக நெருங்கி 
விட்டது. கணப்பொழுதில்‌ ௮ஃது அவன்மீது ஏறி. 
- விடும்‌; உடனே உயிரும்‌ போய்விடும்‌ என்று பலரும்‌ 
்‌ பதைத்தனர்‌. அவனோ, “அன்னை பாரதியே! வருவது . 
வருக! உனது பாதமே எனக்குத்‌ துணை !' என்று . 
நினைத்தான்‌. . | ப 2 தத 
பல சொல்லிப்‌ பயன்‌ என்ன? மோட்டார்‌ ' 
வண்டி அவன்‌ மீது ஏறி, அப்பால்‌ போய்‌ 
விட்டது. அக்கணமே அவனது அருயிரும்‌ பறந்து . 
. போய்விட்டது. அங்ஙனம்‌ அமைதியுடன்‌ உயிரை ள்‌ 
வழங்கிய உத்தமனை மனக்கோயிலில்‌ இருத்தி 
ஏத்தித்‌ தொழாத மாந்தர்‌ இருப்பரோ? ம்‌ 
.... அச்செய்தி இந்திமா எங்கும்‌ பறந்தது. அனை ட்‌ 
.. வரும்‌ அதுகேட்டுத்‌ அடித்தனர்‌; வியக் தனா; போற்‌. 
நண்ப மத்த டம. ல்‌ க தல்‌ | 


ட 





68 பண்டித மதனமோகள மாளவியா 


நினர்‌; புகழ்ந்தனர்‌. அவன்‌ உற்றார்‌ பெற்றார்‌ . 


மனம்‌ கரைந்தனர்‌; ஆயினும்‌, “சிபிச்‌ சக்கரவாத்தி 
மினும்‌ இறந்துவிட்டான்‌!” என்று உவகை மிகும்‌ i 


தனர்‌. 


பிரயாகை நகரிலிருந்த பண்டித மாளவியா 5 
அது கேட்டார்‌; பதைபதைத்தார்‌ ; அவனைப்‌ 
போற்றினார்‌; அவன தியாகம்‌ புரிந்த இடம்‌ குரு ்‌ 
- க்ஷேத்திரமே என்று கருதினர்‌; ஆனந்தக்‌ கண்‌ . 
ணீரும்‌ அழுகைக்‌ கண்ணீரும்‌ வடித்துப்‌ புண்ணிம: 


_ யாத்திரை என்று பம்பாய்க்குப்‌ புறப்பட்டார்‌. 


இரயிலடியிலே வந்து. இறங்கயெதும்‌ பண்டிதர்‌ 
நேரே அவன்‌ உயிர்‌ விடுத்த இடம்‌ சேர்ந்தார்‌. 
அவருடன்‌ ஆயிரக்‌ கணக்கான மக்கள்‌ போனார்‌ .. 
கள்‌. அந்த இடம்‌ சேர்ந்ததும்‌ ௮தனை அவர்‌ தரி௫த்‌ 
தார்‌; கையெடுத்துக்‌ கும்பிட்டார்‌; “அவனே தியாக . 


வீரன்‌!' என்று விளம்பினர்‌, 


முன்னம்‌ ஒரு புருவைக்‌ காக்க, சிபிச்‌ சக்கர. 
வர்த்தி தனது சதையை அரிந்து அரிக்து கொடுத்‌ . 
அம்‌ எடை சரியாகாமையால்‌, தானே தலைக்‌. 


கோலில்‌ ஏறினன்‌. அதனை மெய்ப்பிக்கவே 


... இப்பாலன்‌ உயிர்‌ துறந்தான்‌ !' என்று பண்டிதர்‌ 


பேசினார்‌. “அவனது பூதவுடல்‌ மறைந்தாலும்‌, . 
_ புகழுடல்‌ கிலை நிற்கும்‌!! என்று அறிவுறுத்தினார்‌. . 
. தியாகியே தியாகத்தின்‌ வலிமையை ஈன்கு உணர : 





24. அரசின்‌ நடுக்கம்‌ 


மது சுதந்தரப்‌ போரில்‌ ஒரு கூறு உப்புச்‌ 
சண்டை. அச்சண்டை 1930-ஆம்‌ ஆண்டு 
தொடங்கி நெடுக நடந்து வ on 
“ காங்கிரஸ்‌ மகாசபை, அதன்‌ பல களைகள்‌ ஆகிய 
எல்லாம்‌ சுட்ட விரோதமானவை,' ப. அர 
சாங்கம்‌ ஆணையிட்டது, ப ப 
வ்‌ காங்கிரஸ்காரர்‌ பயந்து போய்விட 
வில்லை ்‌ ஆண்டுதோறும்‌ நடத்தும்‌ மகாசபையை 


ஆ 
க்ப்‌ ல வம்தனர்‌. |. -ஆம்‌ வருஷம்‌, ஏப்பிரல்‌ 


மாதம்‌, 1-ஆம்‌ தேதி ௮ச்சபை கல்கத்தாவிலே 


கூடும்‌ என்று A ஒர்‌ அறிக்கை 
விட்டனர்‌. 


அச்சபையில்‌ சலர்‌துகொள்ளுவத தற்காக இந்தி 
யாவின்‌ பற்பல பாகங்களிலிருக்தும்‌ பிரதிநிதிகள்‌: 
பம்‌ உடனே *கல்கத்தாவுக்குப்‌ 
போகும்‌ காங்ரெஸ்காரருக்கு டிக்கட்டுக்‌ கொடுக்க 
என்று இரயில்வே ன 
திகாரிகள்‌ உத்தரவு இட்டார்கள்‌ 


கல்கத்தா போக விரும்பும்‌ காங்கிரஸ்காரர்‌, 


மேரே. கல்கத்தாவுக்கு டிக்கட்டு- வாங்காமல்‌, 


இடை நடுவேயுள்ள ஒர்‌ இரயிலடிக்கே டிக்கட்டு 


வாங்குவர்‌. பின்பு அங்கிருந்து வேறோர்‌ இரயி 
ட லடிக்கு டிக்கட்டு வாங்குவது வழக்கம்‌. இவ்வித 
மெல்லாம்‌ தந்திரம்‌ செய்து அவர்கள்‌ கல்களகர்‌ 
போய்ச்‌ சேருவார்கள்‌. 

ப, அக்ககரிலே கரங்கிரஸ்காரருக்கு யாரும்‌ 
உணவு. தரக்கூடாது. தங்கியிருக்க இடமும்‌ கொடுக்‌ 
கக்‌ கூடாது என்று அதிகாரிகள்‌ உத்தரவு செய்தி 


௮௮ 





10 a பண்டித 'மதனமோகள மாளவியா 








ருர்தார்கள்‌. அததகைய நிலையில்‌ நாநா ததத 
லிருந்தும்‌ கல்கத்தாவுக்குப்‌ புறப்பட்ட பிரதிகிதிகள்‌ 
இரண்டாயிரத்து ஐநூறு பேர்‌ ஆவர்‌. 


ஒவ்வோர்‌ இரயிலடியிலும்‌ கண்‌ குத்திப்‌ பாம்பு ' 


வயு 
ப்ள 


ப) 


போல இரகசியப்‌ போலீஸார்‌ துப்பறிஈ்து நின்றும்‌, 
ஆயிரத்து ஐக்‌. நூறுபேர்‌ கல்கத்தா போய்ச்‌ சோம்‌. 
தனர்‌. அத்தனை பேருக்கும்‌ அங்கே உணவு வசதி. 


யும்‌, இட வசதியும்‌ எப்படியோ கிடைத்தன. 


முன்னமே குறித்த வண்ணம்‌ 1933-ஆம்‌ வரு. 
ஷம்‌, ஏப்பிரல்‌ மாதம்‌, 1- -ஆம்‌ தேதி மாலை மூன்று . 
மணிக்கு அம்மகாசபை கூடியது... அதில்‌ பண்டித 
மதன மோகன மாளவியா தலைமை தாங்க வேண்‌ . 
டும்‌. ஆனாலும்‌, வழி நடுவில்‌ அதிகாரிகள்‌ அவரை. 
மறித்து நிறுததிவிட்டார்கள்‌. ஆதலின்‌, திருமதி " 


சென்‌ குப்தா தலைமை தாங்கினார்‌. சுமார்‌ முந்நூறு 
பிரதிறிதிகள்‌ வந்திருந்தார்கள்‌. ஏழு தீர்மானங்கள்‌ 


நிறைவேறின. அக்ரொசனரின்‌ சொற்பொழிவும்‌ 


பிரதிகிதிகளின்‌ பேச்சும்‌ முறைப்படி நடந்தன. 


கல்கத்தா நகரிலே கூட்டம்‌ எதவும்‌ நடத்தல்‌ . 
ஆகாது என்று உத்தரவு இருந்தும்‌ என்ன பயன்‌ ? 
. அ௮ச்சபைக்கு யாரும்‌ போகக்‌ கூடாது என்று | 


- எத்தனையோ தடைகள்‌ விதித்தும்‌ என்ன பயன்‌ ? 


- ஊடுருவி நோக்க நின்றும்‌ என்ன பயன்‌ ம 


த்க்‌ காங்கரஸ்‌ மகா. சபையோ, கூடிவிட்டது. 
ந்‌ 


அதிகாரிகள்‌ அது கண்டு கோபம்‌ கொண்டார்கள்‌ : 
ரி கயிலே. தடிகள்‌. தாங்கிச்‌ சென்று, அப்பிரதி. 


க 
_ கையப்‌. டை ரர்கள்‌; வரு 
re a சடம்‌ (பன -த்தா டத்‌ பலருக்கும்‌ 







 *காங்குரஸ்காரர்‌ எந்த இரயிலில்‌ வரு கன்‌ றனர்‌ 0 
எங்கே தங்குகின்‌ றனர்‌ ? எந்த இடத்தில்‌. உணவு. 
ப "கொள்கின்றனர்‌? என்று போலீஸ்‌. ஒற்றும்‌ 


அரசின்‌ நடுக்கம்‌. ட்‌ ம. 


காயங்கள்‌ உண்டாயின. ஒருவரை அடிமேல்‌ அடி 
அடித்தனர்‌; காலால்‌ உதைத்தனர்‌. அவருக்கு, 
ஒரு கண்‌ ஊனம்‌ ஆயிற்று... | 
..... ஜக்கிய மாகாணத்திலிருக்து வந்த. எண்பத 
தொன்பது பிரதிநிதிகளை இரயிலடியிலேயே அது 
காரிகள்‌ வழி மறித்து, போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு 
இட்டுக்கொண்டு போய்‌ அங்கே பலமாக அடிதீ 
தனர்‌. சிலருக்கு இரததக்காயம்‌ உண்டாயிற்று. 
சிலருக்கு விலா எலும்பு முரிக்தது. சிலர்‌ அடி 
தாங்க மாட்டாமல்‌ மூர்ச்சை அடைந்தனர்‌. ப 
கல்கத்தா நகரிலுள்ள எல்லாப்‌ போலீஸ்‌ ஸ்டே 
ஞன்களிலும்‌ அவ்வண்ணமே கொடுமைகள்‌ நடம்‌ 
தன. அவை அனைத்தையும்‌ பண்டித மாளவியா 
அறிய வந்தார்‌. உடனே, அடிபட்டவர்களையெல 
லாம்‌ நேரில்‌ கண்டு பேதி, நடந்தனவெல்லாம்‌ 
உணர்க்துகொண்டார்‌ ; ‘தேவர்களை அசுரர்‌ அன்‌ 
புறுத்திய கதை போல இருக்கிறதே!” என்று: 
கண்ணீர்‌ வடித்தார்‌; பின்பு ௮க்கொடுமைகளை 
எல்லாம்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ பத்திரிகைஞஃ்கு 
எழுதினார்‌. 

வெளிநாட்டுப்‌ பத்திரிகைகளிலும்‌ அச்செய்தி 
வெளி வந்தது. பண்டித மாளவியா மெய்ம்மையே 
பேசும்‌ மகான்‌ என்பதை உலகம்‌ அறியும்‌. உல 
கோரின்‌ முன்னிலையிலே இங்கிலாந்து ஏச்சுக்கு 
இடமாயிற்று. அஅபற்றி இங்கிலாந்திலே காமன்ஸ்‌ 
சபையில்‌ கேள்வி பிறந்தது. பொய்யான தகவலை 
மாளவியா வெளியிட்டார்‌ என்று அப்போது இம்‌ 
தியா மந்திரியாய்‌ இருந்த லர்‌ சாமுவல்‌ ஹோர்‌ என்‌. 
பவர்‌ பதில்‌ சொன்னார்‌. * அப்படியானால்‌, பொய்‌ 
புகன்றவர்மீது ஏன்‌ நடவடிக்கை எடுக்கக்கூடாது? 
என்னு ஒர்‌ உறுப்பினர்‌. கேட்டார்‌. மற்றோர்‌ 









கணை எது ளை ணா ககக ராவா கா ரர. 
து பண்டித மதனமோகன மாளவியா 


உறுப்பினரோ, “மாளவியா மெய்யே பேசும்‌ பெரு . 
மனிதர்‌ அல்லவா ?' என்று வினவினர்‌. : “முழுதும்‌ 
- பொய்யான தகவலை மாளவியா வெளியிட்டது மிக. 
வும்‌ வருந்தத்‌ தக்கது!” என்று. அம்மத்திரியார்‌ ்‌ 
_மிண்டும்‌ பதில்‌ கூறினார்‌. . ப தட 
்‌. அதன்மேல்‌ அத்த மந்திரியாருக்கு மாளவியா 

கொடுத்த தந்தியின்‌ வாசகம்‌ இது: “கல்கததா . 

விலே காங்கரஸ்‌ பிரதிநிதிகளை அதிகாரிகள்‌. 

- அடிதததுபற்றி அரசாங்கம்‌ விசாரணை நடத்தட்டும்‌. 

அவ்வளவையும்‌ என்னால்‌ மெய்ப்பிக்க முடியும்‌. அவ்‌ . 
- விதம்‌ விசாரணை நடததாமற்போனால்‌, என்மீது 
நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம்‌. அதனை நான்‌ ன்‌ 

வரவேற்பேன்‌ |! ப ட உ: 

பண்டித மதனமோகன மாளவியா அவ்விதம்‌. 
தந்தி கொடுத்தும்‌ என்ன பயன்‌ ? இந்தியா மர்திறி. 

“யாருக்குத்‌ அணிவு பிறக்கவில்லை. ஆதலின்‌, விசா ்‌ 
ப ரணை யும்‌ நடத்தவில்லை : அவர்மீது நடவடிக்கையும்‌ : 
எடுக்கவில்லை. வங்காளக்‌ : கவான் மெண்டாரும்‌ . 
_ வாய்‌ மூடிக்‌ நடந்தனர்‌. வழக்குத்‌ தொடர்ந்தால்‌, ப 

குளிக்கப்போய்ச்‌ சேற்றைப்‌ பூசிக்கொண்டது 
. போலாகும்‌ அல்லவா? . .. வட்ட வரத உணர்‌ 





்‌] 


௮. சிறையும்‌ சிந்தையும்‌. 
பபப போரிலே பற்பல விதத்திலும்‌ மாள . 
.... வியா பங்கு கொண்டார்‌. அது கண்டு பலருக்‌ 
_ கும்‌ ஆச்சரியமே விளைந்தது. அப்போரிலே அவர்‌ . 
ஒரு சமயம்‌ சிறைப்பட்டார்‌. அன்‌ றளவும்‌ அவர்‌ ன்‌ 
ந வாசத்தைச்‌ சுவைத்தது இல்லை... நாள்‌ 
ட தோறும்‌ காலை மாலைகளில்‌ உரிய கடன்களை 
முடித்த, வேதவிநிப்படி கடங்து வருபவர்‌ அவர்‌, 


அ HA 
நவ்‌ 


சிறையும்‌ சிந்தையும்‌ - ்‌ ப டன்‌ 73 


அந்கிலையிலும்‌ அவர்‌ சிறிதும்‌ தயங்காமல்‌. 
மலர்ம்த முகத்துடன்‌ சிறைக்குள்‌ புகுந்தார்‌. “பரம 
வைதிகரும்‌ மிக்க ஆசாரசீலருமான பண்டிதருக௫ 
குமா சிறைவாசம்‌ ?' என்று பதராதார்‌ ஒருவரும்‌ - 
இலர்‌. சிறையிலே தமது காலை மாலைக்‌ கடன்௧ளைக 
கைவிடாமலும்‌ சிறை விதிகளை மீறாமலும்‌ அவர்‌ 
கடந்து வர்தார்‌. ல்‌ 


மதில்‌ இடிந்தால்‌ கட்டலாம்‌ ; மனம்‌ இடிந்தால்‌ 
கட்ட முடியாது. 4 ஆங்கில அரசாங்கம்‌ இவ்வளவு 
. மோசமாக நடக்கிறதே!” என்றுதான்‌ அவர்‌ மனம்‌ 
வருக்தினார்‌. அவருக்கு நோய்‌ கண்டது. அது 
காரணமாக வெளியே வர அவர்‌ விரும்பவில்லை... 
படிதாண்டாப்‌ பாவையரும்‌ சிறை புகுக்தது கண்டு 
அவர்‌ பெரிதும்‌ வியந்து போற்றினார்‌. 


அப்போது அவருக்கு வயது எழுபது இருக 
கும்‌. விடுதலை அடைந்த பின்னும்‌ மன ரோயும்‌ 
உடல்‌ ரோயும்‌ அவரை விடவில்லை. அதனால்‌, அவ 
ரது யாக்கை மெலிந்து, வலியில்‌ மிகவும்‌ குன்றி 
மீருந்தது. அவ்வேளை இலண்டன்‌ மாநகரில்‌ இந்திய 
அரசியலை வகுக்க நடைபெற்ற வட்டமேஜை 
மகாநாட்டினுக்கு அவரையும்‌ அரசாங்கததார்‌ 
அழைத்தனர்‌. அவரும்‌ அதற்கு இசைநக்தார்‌. 

“அரசியலை வகுக்கும்‌ பொழுது இந்து மக்க. 
ளின்‌ நலபலன்களுக்குக்‌ காப்பு வேண்டும்‌; இந்து 
சமயத்தின்‌ உயர்வினுக்கும்‌ ஊறு நேரக்கூடாது,” 
என்று கருதி, அவர்‌ சீமைக்குப்‌ பயணமானார்‌. இக 
தியாவுக்கும்‌ இங்கிலாந்துக்கும்‌ உள்ள அரம்‌ ஆரு 
யிரம்‌ மைல்‌. அந்நாளில்‌ பெரும்பாலும்‌ கப்பலி 
லேயே போக வேண்டும்‌. கப்பற்பிரயாணத்திலே 
காலை மாலைக்‌ கடன்களைக்‌ கழிக்க அவ்வளவு வசதி 





11. இல்ல்‌ பு | பண்டித மதனமோகன மாளவியா 


இராது. ஆனலும்‌, பண்டித மாளவியா சீமைக்‌ 
குப்‌ புறப்பட்டார்‌. ‘தள்ளாத இந்த வயதிலா கப்‌. 
_ பல்‌ பிரயாணம்‌ செய்வது? இந்த உடலம்‌ தாங்குமா? 
சிறை வாசத்திலேயே உடம்பு மெலிந்துவிட்டதே 1 
கப்பல்‌ பிரயாணத்தினால்‌ யாது நேருமோ! என்று 
சிலர்‌ அஞ்சினர்‌. ்‌ 

அதற்கு மாளவியா, “தேச சேவைக்காகவே 
யான்‌. இக்க உடலம்‌ எடுத்தேன்‌. அச்சேவை 
செய்கையில்‌ இந்த யாக்கை இங்கே மடிந்தால்‌. 
என்ன, இங்கிலாந்தில்‌ விழுந்தால்‌ என்ன ? தேச 
சேவையே எனக்குப்‌ பெரிது,” என்று கூறினார்‌. 

இங்கலார்துக்குப்‌ போன போது வேண்டு 
மளவு கங்கையின்‌ நீரை எடுத்துச்‌ சென்றார்‌ ; கால்‌ 
கழுவ மண்ணும்‌ கொண்டு போனார்‌. கப்பற்‌ பிரயா 
ணத்திலும்‌, இலண்டன்‌ நகரவாசததிலும்‌ அவர்‌ 
அன்றாடம்‌ இரண்டு வேளை நீராடுவதில்‌ தவறவில்லை; 
காலை மாலைக்‌ கடன்களிலும்‌ குறையவில்லை. 
பசுவின்‌ பால்‌, சத்தமான பழம்‌ இவற்றையே 
பெரும்பாலும்‌ ஆகாரமாகக்‌ கொண்டார்‌. | 

இந்தியாவிலும்‌ வெளியிடங்களுக்கு அவர்‌ 
செல்லுங்காலையில்‌ தம்‌ சமையற்காரனை உடன்‌ 
கூட்டிசசெல்வார்‌ ; அல்லது தாமாகவே. சமையல்‌ 
செய்து சாப்பிடுவார்‌. எனவே, மையில்‌ அவர்‌ 
எவ்விதம்‌ உணவு கொண்டிருப்பார்‌ என்று நாம்‌ 
விரித்துரைக்க வேண்டுமோ ? 1932-ஆம்‌ ஆண்டு. 
இங்கு அவர்‌ வந்து சேர்ந்தார்‌. உடனே தேசியத்‌ 
தவம்‌ புரிய வேண்டும்‌ என்று ஓர்‌ அறிக்கை வெள்‌. 
மட்டார்‌. ்‌ னர 
ப அர்த அறிக்கையில்‌, 4 அன்பு மிக்க சோதர . 
சோதரிகளே, ஆங்கே அரசாங்கம்‌ அடக்குமுறை . 





தங்கக்‌ கொள்ளை பட 


மில்‌ இறங்கியுள்ளது. ௮ஃது எங்குப்‌ போய்‌ முடி 
யும்‌ என்பது இப்போது சொல்வதற்கில்லை. ஈம்‌ 
சோதர சோதரிகளிலே பல்லாயிரம்‌ பேர்‌ சிறைக்‌ 
குள்‌ இடக்கின்றனர்‌. காந்தி மகானே, எரவாடாச்‌ 
சிறையிலே காவலில்‌ இருக்கிறார்‌. 


6 சுதந்தரம்‌ எய்தவேண்டுமென நாம்‌ அனைவ 
ரும்‌ விரும்பி நிற்கிறோம்‌. அதற்காக நாம்‌ தவம்‌ 
புரிய வேண்டும்‌. பெருந்தவம்‌ புரிய ஈம்மால்‌ இயலா 
தாயினும்‌, சுயராஜ்ய சுதந்தரம்‌ எய்தும்‌. வரையில்‌ 
வீணே ஒரு தம்படியும்‌ நாம்‌ செலவு செய்யக 
கூடாது. ஏதேனும்‌ வாங்கவேண்டுமானால்‌, சுதேசிச்‌ 
சாமான்களையே வாங்குதல்‌ வேண்டும்‌. இச்சிறிய 
தவமேனும்‌ காம்‌ செய்ய வேண்டாவா ?'' என்று 
தெரிவித்தார்‌. ல்‌ ப 

இவ்விதம்‌ அவர்‌ அறிக்கை விடுத்து அதிகாரி 
களின்‌ போக்கையும்‌ அவ்வப்போது கண்டித்து, 
அப்போரில்‌ ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஊகசமும்‌ 
உற்சாகமும்‌ ஊட்டி, அவசியம்‌, நேர்ந்த போது: 
போர்‌ முனைக்கும்‌ பறந்து செல்லலானார்‌. 


26. தங்கக்‌ கொள்ளை 


சவரன்‌ அல்ல அ “பவுன்‌” என்பத முன்பு பன 

னிரண்டு அல்லது பதினைந்து ரூபாய்‌ மதிப்‌ 
புடையதாய்‌ இருந்தது. 1919-ஆம்‌ ஆண்டிலே அது 
பத்து ரூபாய்க்கு வந்துவிடும்‌ என்று அதிகார வாக 
கம்‌ உரைத்தது. அதனால்‌, நம்மவர்‌ தம்மிடமுள்ள 
சவரன்களையெல்லாம்‌ விற்கத்‌ தொடங்கினர்‌. ஆயி 
னும்‌, அப்பால்‌ பத்துரூபாய்க்குப்‌ பவுன்‌ தடையா து. 
போயிற்று. ப ப 





ட கன ம்‌ பண்டித மதனமோகள மாளவியா. 
Pe ... அதனால்‌ மக்கள்‌ மிகவும்‌ வருந்தினார்கள்‌. முதல்‌. 
ஜரோப்பியப்‌ பெரும்போர்முடிந்தபின்‌ னர்‌, அளவு. 
கடந்த செலவினாலும்‌, கணக்கற்ற மரணத்தினாலும்‌ . 
உலகிலே தேசங்களெல்லாம்‌ திண்டாடின. பின்பு 
- அப்போரினால்‌ பாழ்பட்ட தேசங்களை மீண்டும்‌ 
சீராக்க முயன்‌ றபோ து உலகெங்கும்‌ மிக்க செல்வ 
நெருக்கடி தோன்‌ றியது. I ரர்‌. 
1230-ஆம்‌ ஆண்டினுக்குப்‌ பின்‌ அமெரிக்கா, 
பிரான்ஸ்‌, இங்இலாந்து என்னும்‌ தேசங்கள்‌ தங. 
கததை ஏராளமாக வாங்கிக்‌ குவித்து வந்தன... தங்‌. 
கததின்‌. விலையோ இருபது, முப்பது, நாற்பது. 
ரூபாய்க்கு ஏறியது. அச்செல்வ கெருக்கடி ஏழை. 
இந்தியாவுக்குப்‌ புதிது அன்னு. இந்தியா எப்‌. 
போதும்‌ வறுமையால்‌ வாடும்‌ தேசம்‌ அல்லவா 2-2] 
ஆதலினால்‌, ஏழை விவசாயிகள்‌ நிலவரி. அவவ 
வகையில்லாமல்‌ தவித்தார்கள்‌. விலை வா௫ிகள்‌ ஏறி. 
வடீதமையால்‌, வாழ்வின்‌ செலவு அதிகமாயிற்று. 
இர்நிலையில்‌ தங்கத்தின்‌ விலை எஏறியிருப்பதைக்‌ 
ண்டு கம்‌ ஏழை மக்கள்‌ தங்களிடமுள்ள ஈகை. 
£7 ட்டுகளையும்‌ தாலிச்சரட்டையும்‌ விற்கத்‌ தொடங்‌. 
- இனார்கள்‌. ட்‌ ததக 
்‌ மம்‌ ஏழை மக்களுக்‌ 








பத்‌ கு உள்ள சொத்து ஒரு. 
0 அலலது ஒரு செப்புக்குடம்‌ ஆய இவைகளே. 
_ இவற்றையும்‌ விற்றுவிட்டால்‌, அவாகள்‌ கதி என்ன 
- ஆடும்‌? இது கண்டு செல்வர்‌ தேம்பினர்‌. பெரிய. 
வர்த்தகர்‌ சிலரோ, தமது இலாபம்‌ ஒன்றையே 


EO, கீங்கததை விலைக்கு வாங்கி, . 
ன்‌ ட தத்த அனுப்பி வந்தனர்‌, அப்த்‌ 2 
உ விதம்‌ நமது தேசத்தை வி டு டப. 


போன தங்கத்தின்‌ மதப்பு எத்‌. 


Hrs 
னக 1 2 -. 


தங்கக்‌ கொள்ளை க ள்‌ 


சனையோ கோடியாகும்‌. செழிப்பான மேனாடு 
ளின்‌ பண நெருக்கடியை மேரில்‌ கண்டு கலங்கிய 
ணை - மாளவியா, அங்கிருந்து இங்கு வந்ததும்‌ 
இங்கே நடக்கும்‌ தங்கக்‌ த இ ட கண்டு 
இரத்தக்‌ கண்ணீர்‌ வடித்தார்‌. 


உடனே ௩ம்‌ மக்களுக்கு அவர்‌ ௨ விடுத்த யக 
டின்‌ வருமாணு : “மக்காள்‌, என்‌ இனிய மக்காள்‌, 
நாள்தோறும்‌ ஏராளமான தங்கம்‌ தல்‌ கேசத்தை 
விட்டுப்‌ (போகின்றது. இர்கிலை கண்டு என்னால்‌ 
சிறிதும்‌ சிக்க nla | இவ்விதம்‌ போகும்‌ 
தங்கம்‌ அ இந்த லம்‌ விலை 
கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும்‌ ; ஆனால்‌, வாங்‌ 
காமல்‌ இருக்னெறது. 

்‌ இந்நிலையில்‌ தேசமக்கள்‌ ம்‌ 
தங்கத்தை விலைக்கு மாறக்கூடாது; பாதுகாத்துச்‌ 
சேமிக்க வேண்டும்‌. காணயச்‌ செலாவணி க்கு 
ஆதாரம்‌ தங்கமே. அததங்கம்‌ கணக்கின்றி இங 
ர ர - பேரய்விடுமானால்‌, பின்பு மது தேசச்‌ 
செலாவணி ட பணகிலையும்‌ மிகமிக மோச 
மாகிவிடும்‌. 


்‌ வேறு வகை இல்லாமலே நம்‌ மக்கள்‌ தங்க: 
ளிடமூள்ள கற்க தை விலைக்கு மாறுகின்றார்கள்‌. 
பின்னாளில்‌ தங்கத்தின்‌ விலை குறையும்‌ என்று 
பலரும்‌ எண்ணியிருக்கன்‌ றனர்‌. இது மிகவும்‌ 
தப்பான எண்ணம்‌. எனவே, தங்கவிலை குறையும்‌. 
பொழுது மீண்டும்‌ வட டணால்‌ என்ற: 
நினைப்பும்‌, பகற்கனவாக முடியும்‌. ஆதலினால்‌, 
சுயநலத்தை மதித்தும்‌, தேசகலத்தைக்‌ கருதியும்‌ 
மக்கள்‌ : ர. ர. க்கட்‌ 
கூடாது. 





78 லட்‌ ன பண்டித மதனமோகன மாளவியா . 

- இவ்விதம்‌ பண்டிதர்‌ பேசி இன்றோடு இருபது 
ஆண்டுகள்‌ ஆகின்றன. . இன்று சவரன்‌. லை 
எழுபது ரூபாய்க்கு மேல்‌ சென்றிருக்கிறது. 
திருமணக்‌ காலத்தில்‌ தாலி செய்வதற்கான தங்கம்‌ 
வாங்கவும்‌ பலர்‌ பெரிதும்‌ வருந்துகின்றனர்‌. பின்‌ 
னால்‌ வரப்போவதை முன்னதாக அறிந்து, பரிவு . 
மிகுந்து, எச்சரிக்கை . செய்தார்‌ பண்டித மதன 
மோகனர்‌. 7 


உலகெங்கும்‌ பரந்து நின்ற செல்வ நெருக்‌ . 
கடியை அவர்‌ கூர்ந்துணர்ந்து, (தேசத்தார்‌ அனை . 
வரும்‌ மிகமிகச்‌ சிக்கனமாக வாழவேண்டும்‌; மிகவும்‌ : 
'செட்டாகச்‌ செலவு செய்யவேண்டும்‌ ; இன்றியமை . 
யாத பொருளைத்‌ தவிர, வேறு எதனையும்‌ வாங்கவே. 
கூடாது; எளிய வாழ்வே வாழ வேண்டும்‌; தன்‌ 
னலத தியாகம்‌ பூண வேண்டும்‌,' என்று நமக்கு 
அறிவு புகட்டினார்‌. அன்று நேர்ந்த செல்வ நெருக்‌ 
கடியே இன்று தாங்க முடியாத விலை வாசியிலும்‌ 
வாழ்வில்லாத்‌ திண்டாட்டத்திலும்‌ நம்மை நிறுத்தி 
யுள்ளது. | ண்ட ட 


பன்‌ மேலும்‌ வாழ 


“மானிடருக்கு வயது நூறல்லஅ இல்லை,” 
என்பர்‌. ஆயினும்‌, நாறு வயது வாழ்பவர்‌ 
மிகவும்‌ அருமை. ஜம்பது அல்லது அறுபது வய 
- துக்குமேல்‌ உயிருடன்‌ இருப்பவர்‌ ஒரு . சிலரே. 
“இருபதிலே ஏற்றம்‌; முப்பதிலே முறுக்கு; மாற்‌ 
பதிலே நழுவல்‌ ; ஜம்பதிலே அசதி; அறுபதிலே 
ஆடல்‌; எழுபதிலே ஏக்கம்‌; எண்பதிலே. தூக்கம்‌, . 
.. என்னும்‌ ஒரு வசனம்‌ உண்டு... லக 





மேலும்‌ வாழ க்‌ ப அதது 
எழுபது வயது ஆன பின்பு நூற்றிருபது 
வயது வரை வாழ விரும்புவதாக மகாத்துமா காந்தி 
சொல்லி. வந்தார்‌. ஏன்‌? தேடித்தந்த சுயராஜ்‌ 
யத்தை நிலைகிறுத்திச்‌ செல்லும்‌ ஆசையே காரணம்‌ 
என்‌ று. அவர்‌ கூறினார்‌. பண்டித மதன மோகன 
மாளவியாவுக்கு எழுபத்தேமு வயதாகியும்‌, “சாகப்‌ 
பொழுதில்லை,” என்று செப்பினார்‌. இதன்‌ காரணம்‌ 
யாது? ்‌ 

மாளவியாவுக்கு எழுபத்தேழமு வயது ஆன 
பொழுது அவரது [றந்த தினத்தை நம்‌ தேசத்‌ 
தார்‌ அனைவரும்‌ கொண்டாடினர்‌ ; ஆலயங்களிலே 
அண்டவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து, 
நெடுங்காலம்‌. அவர்‌ வாழ வேண்டும்‌ என்று அதித 
அத்‌ தொழுதனர்‌. காசிமாககரிலும்‌ அவ்விதமே 
மக்கள்‌ அந்நாளை ஒரு திருசாளாகக்‌ கொண்டாடி 
மகிழ்ந்தார்கள்‌. படி 

அதற்கு ஆங்குள்ள பெருமக்களும்‌, பிரபுக்‌ 
களும்‌, - பட்டவர்த்தனர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. 
காசி மகாராஜாவும்‌ கனிவுடன்‌ வந்த, அத்திருகாள்‌ 
கொண்டாட்டத்தில்‌ கலந்துகொண்டார்‌. வேதம்‌ 
வல்லார்‌ வேத௫தேம்‌ ஓதினர்‌. பெண்மணிகள்‌ பல்‌ 
 லாண்டு கூறினார்கள்‌. மாணவரும்‌ கடவுளைத்‌ 
தொழுஅ கைகூப்பினர்‌. மாளவியாகெடுகாள்‌ வாழ 
வேண்டுமென. அங்கே. பெருவேள்வி ஒன்றும்‌ 
நடந்தது. 

அப்போது ஜம்பது ஆண்டுகளுக்கு மேலாக 
அவர்‌ தேச ஊழியம்‌ செய்து வருவதை மக்கள்‌ 
பாராட்டி, அவருக்கு வாழ்த்துப்பத்திரம்‌ ஒன்று 
வாசித்துக்‌ கொடுத்தார்கள்‌. அதற்கு மதன 
மோகன மாளவியா அளித்த பதிலின்‌ கருத்து 
இஅு: I | 





பண்டித மதனமோகன மாளவியா . 


நமது பாரதபூமியின்‌ நிலையையும்‌, நமது. 
இந்த தருமத்தின்‌ நிலையையும்‌ நோக்க கோக்க, 
என்‌: நெஞ்சம்‌ கவல்சன்றது! நமது. தேசமும்‌. 
தருமமும்‌ உலகிலே உச்சநிலை அடைதல்‌ வேண்டும்‌. 
குறித்து எல்லாம்‌ வல்ல ஆண்டவனை 7 


என்‌ மனமாரத்‌ அஇிக்கன் றேன்‌ ! 


(நமது தேச நாகரிகம்‌ மிகவும்‌ பழமை வாய்க்‌ 


Q 


தது; மிக்க மேன்மை பொருந்தியது. . னம்‌ 
ஈம்‌ முன்னோர்‌ உலகத்தார்‌ அனை வருக்கும்‌ அறிவுச்‌ 
அடையலாம்‌. அயினு। 


க 


;யினும்‌, அத்தகைய பெருமை 
2 விரைவில்‌ அது இட்ட 


* இக்கிலையில்‌ ஒரு வார்த்தை கூறுவேன்‌ : 
பிற மதங்களில்‌ நமக்கு வெறுப்பு இல்லை; வெறுப்‌ 
புக கொள்ள அவசியமும்‌. இல்லை. நமது இந்து 
சமயத்தை எல்லாருக்கும்‌ அறிவுறுத்த இந்து சர்வ 
கலாசாலையைவிடச்‌ சிறந்த ஒன்று உலகெங்கும்‌ 
இலது. அத்தகைய சாவகலாசாலைகள்‌ எங்கும்‌ 


* காகி இந்து பல்கலைக்‌ கழகம்‌ எழுந்தள்ள . 
பூமியிலே அரிய பெரிய ஆலயம்‌ ஒன்று எழுப்ப 
ஆசை கொண்டுள்ளேன்‌. அதற்கான ஆயத்தம்‌ 
களில்‌ இன்னும்‌ நான்‌. முனையவில்லை. அதற்காகப்‌ 
பெரிதும்‌ வருந்துன்‌ றேன்‌ | அந்த ஆசை முற்றுப்‌ 
பெற மீங்கள்‌ அனைவரும்‌ எனக்கு உதவி புரிதல்‌. 
வேண்டும்‌. இதுவே என்‌ வேண்டுகோள்‌. i 

. எனக்கு வயதாஇவிட்டஅ. தள்ளாத பருவம்‌ 
என்பர்‌ சிலர்‌. எனக்கோ, சாகப்‌ பொழுதில்லை. 
என்‌ தலைக்கு மேலே பற்பல வேலைகள்‌ சமக்‌ 





மேலும்‌ வாழ 1 


துள்ளன. அவற்றை முடித்து வைத்த பின்பே, 
கான்‌ கண மூட வேண்டும்‌. இன்னும்‌ ஒரு பத்து. 
வருஷமேனும்‌ உயிருடன்‌ வாழ விரும்புகின்றேன்‌. 
அதற்குள்‌ முக்கியமான காரியங்களைச்‌ செய்து 
முடிக்கச்‌ சந்தை கொண்டுள்ளேன்‌. கடவுள்‌ அருள்‌ 
. புரிவாராக |” 
வயது எண்பது ஆனதும்‌ தா காயகற்பச்‌ 
நச்சை செய்துகொண்டார்‌. அஃது ஒர்‌ உயரிய 
. மருத்துவ முறை, அம்முறையை நன்கு அறிவார்‌ 
ஒரு சிலே. அச்‌ கிலரும்‌ இமயமலையில்‌ வாழ்ந்து 
வருகின்றனர்‌. அன்னாராள்‌ ஒருவர்‌ வந்து மாளவியா 
வின்‌ மனக்கோளை மதித்து, அக்காயகற்ப முறைப்‌ 
படி அவருக்கு மருதீதுவம்‌ செய்தார்‌. 
| இந்த உலக இன்பங்களை எல்லாம்‌ இனிஅ 
. நுகர, அல்லது பிள்ளை பேரன்மார்களுடன்‌ பிரிய 
மாக வாழ, அன்றேல்‌ அரும்பகவி பெற்றுக்‌ 
களிக்க, மேலும்‌ பத்தாண்டு உயிரோடு வாழ அவர்‌ 
விரும்பவில்லை. பின்பு எதற்காக விரும்பினார்‌ 2 

(நாம்‌ எடுத்த காரியத்தை இனிது நிறை 
வேற்ற வேண்டும்‌. நமது தேசத்தின்‌ நிலை ஒங்க 
உயர்வதை நோக்க வேண்டும்‌. பழமையான தமது 
தருமம்‌ தலை சிறந்த நிற்பதைக்‌ காண வேண்டும்‌,” 
என்றே அவர்‌ இன்னும்‌ பத்து வருஷம்‌ ம 
விரும்பினா. . 

பிறவி கொண்ட பயன்‌ பேரூழியம்‌ புரிதலாம்‌; 
பாருலகம்‌ பரம சுகம்‌ அடைய வழிகோலுதலுமாம்‌. 
இப்பயனைக்‌ கண்கூடாகக்‌ காணவே அவர்‌ கருதி 
நின்றார்‌. அன்பர்‌ பணி புரியவே அவர்‌ அவாக 
கொண்டார்‌; எல்லாரும்‌ இன்புற்றிருக்கவே 
இச்சை மிகுந்தார்‌. அப்பெரியாரின்‌ பெருமையே 
பெருமை ! | 


ப்‌. ம, மோ. 





28. பெருங்குணம்‌ 


“ கடந்த ஞானியரும்‌ கடப்பசோ மக்கள்மேல்‌ 
காதல்‌ !' என்று ஒரு புலவர்‌ பாடியுள்ளார்‌. 
தம்‌ மக்கள்மீது பண்டித மாளவியாவுக்கு மிகுந்த 
பாசம்‌ உண்டு. ஆனாலும்‌, தேச சேவையில்‌ அப்‌ 
 யாசம்‌ குறுக்கட்டதே இல்லை. அவருக்குப்‌ பதினாறு. 
வயதுள்ள புதல்வி ஒருத்தி இருந்தாள்‌. காசமோய்‌ 
அம்மங்கைமை மிகவும்‌ வாட்டியது. மணி மந்திர 
ஒளஜஷதங்களெல்லாம்‌ பயன்படவில்லை. முடிவிலே 
அவள்‌ மாண்டு போயினாள்‌, விதி வலியால்‌. 
பண்டிதர்‌ உடனே கண்ணீர்‌ விட்டுக்‌ கதறி 
ன. அது சமயம்‌ அவர்‌ அன்பர்‌, ஈஸ்வர சரணர்‌ 
என்பவர்‌, துக்கம்‌ விசாரிக்க வந்தார்‌. அவரும்‌ 
வாய்‌ விட்டு அழுதார்‌. அப்போது பண்டிதர்‌ யாது 
சொன்னா 0. “என்‌ ஒரு மகளுக்காக நான்‌ புலம்பி 
னேன்‌. நீங்களும்‌ துடிக்கறீர்கள்‌ | கல்லது | நமது 
பூமியிலே ஆயிரக்கணக்கான மாதர்‌ மணிகள்‌ 
ஆண்டுதோறும்‌ இத்தய நோய்க்கு ஆளாகி மடி 
கன்றாரகளே! அவர்களுக்கெல்லாம்‌ நல்லுண 
வேனும்‌ உண்டா? ஒரளவு மருத்துவத்‌ க்குத்‌ 
தான்‌ வகை உள்ளதா? அவர்கள்‌ தாய்தந்தையர்‌ 
இரத்தக்‌ கண்ணீர்‌ வடிப்பரல்லரோ? அவர்களுக்கு 
காம்‌ என்ன வகை செய்துள்ளோம்‌ ? தேசமெங்‌ 
கும்‌ மருத்துவச்‌ சாலைகள்‌ அமைக்க வேண்டும்‌. 
காசகோய்க்கு ஏற்ற வாசவிடுதிகள்‌ ஏற்படுத்தல்‌ 
வேண்டும்‌. நாம்‌ ஒன்றும்‌ செய்யவில்லையே |”? என்று 
அம்மகள மரித்த மறு நாள்‌, காசி இந்து பல்‌ 
கலைக கழகததில்‌ பெருங்கூட்டமொன்று நடக்க 
இருந்தது. அதற்கு மாளவியா கட்டாயம்‌ போய்த்‌ 





பெருங்குணம்‌ . பு 83 


தரவேண்டும்‌. சிறிதும்‌ தயங்காமல்‌, அவர்‌ மறு. 
நாள்‌ அதிகாலையிலேயே காசிக்குப்‌ பயணம்‌ ஆனார்‌. 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ ஆசிரியரும்‌ மாணவரும்‌ அம்‌ 
மரணச்‌ செய்தி கேட்டுப்‌ பண்டிதரின்‌ மனப்‌ பான்‌ 
மையை உணர்ந்து, அதிசயம்‌ அடைந்தனர்‌. 

அலகபாது ககரிலே பண்டி தருக்கு இரண்டு 
வீடுகள்‌ உண்டு: ஒன்று நகரின்‌ நடுவிலும்‌, மற்‌. 
 ரொன்று ஆங்கிலேயர்‌ வசிக்கும்‌ இடத்திலும்‌ இரும்‌ 
தன. நகரிலே பிளேகு கோய்‌ கண்டதும்‌, எல்லா 
ரும்‌ தம்‌ வீடுகளைக்‌ காலி செய்து வேற்றிடம்‌ போய்‌ 
விட்டனர்‌. நகரின்‌ நடுவே இருந்த வீட்டிலிருக்து 
கடிதம்‌ எடுத்து வர நம்‌ பண்டிதர்‌ சென்றா. 

நகரிலே காக்கை குருவியும்‌ இல்லை. ஒரு 
வீட்டிலே "ஏழைக்‌ இழவியொருத்தி! தனிமையில்‌ 
இருப்பதை அவர்‌ அறிந்தார்‌. அவளோ, எளிய 
குலத்தாள்‌ ; ஈன நிலையில்‌ உள்ளவள்‌. அவளைக்‌ 
கண்டதும்‌ அவர்‌, 'பாட்டீ, நீ தனியே இருப்பது 
ஏன்‌? என்னுடன்‌ வா. நல்ல இடத்துக்கு அழைத்‌ 
துச்‌ செல்வேன்‌,” என்று கசிந்து கூறினார்‌. 

அதற்குக்‌ இழவி, “பெரியவரே, பண்டிதரே, 
உம்மைக்‌ கண்டதும்‌ உவகை கொண்டேன்‌ ! கான 
தனியே இருந்தால்‌ என்ன 2. உஙகள்‌ செொல்லமு 
சம்‌ பருகினேன்‌ ! ஆறுதலும்‌ அடைந்தேன்‌ ! உங 
கள்‌ சொல்லே எனக்குத்‌ துணையாகும்‌ ; தனிமை 
மில்‌ இருக்கும்‌ தவிப்பையும்‌ போக்கும்‌. கான்‌ கிழவி 
தானே ! வீட்டுக்குக்‌ காவலாக என்னை வைத்துப்‌ 
போயினர்‌. வந்தனம்‌! போய்‌ வாருங்கள்‌ !'' என்று. 
கூறினாள்‌. 

. பண்டிதரின்‌ வீட்டில்‌ ஒருகசாள்‌ விருந்தொன்று 

கடந்தது, அவர்தம்‌ செல்வத்‌ தோழர்‌ ஈசுவர 





பண்டித மதன மோகன மாளவியா 


சரணரை அவர்‌ விருந்துக்கு அழைத்தார்‌. அவ்‌ 
வா சரணரும்‌ விருந்துக்கு வந்தார்‌. வந்ததும்‌, 
“உங்கள்‌ குமாஸ்தா வரவில்லை?” என்றார்‌ 
பண்டிதர்‌. 


ny. 
- ந்த அன்பரிடம்‌ அவா்‌ மன்‌. 
£டினார்‌; பின்பு வெளியே ஒரு வாகனத்‌ 

சென்றார்‌; சிறிது நேரமானதும்‌ . 

மதீதுக்கொண்டு திரும்பி வம்‌. 

ண்டி கரைக்‌ காணவில்லையே!" 

“ல்லா விருக்தினரும்‌ கவன்றனர்‌; பின்பு 
உற்றது முற்றும்‌ அறிந்த உவகை பூத்தன. 

.. பிரயாகை நகரிலே ; ரு பாடசாலையின்‌ பரி 
சளிப்பு விழா கடந்தது, அதற்கு மதனமோகனர்‌ 
போயிருந்தார்‌. பரிசளிப்பிற்குத்‌ தலைமை வகித்த 
வா ஓர்‌ ஆங்கில நீதிபதி, தீதலைவருடன்‌ அவர்‌ 
மகளும்‌ வந்திருந்தாள்‌. விழா முடிந்தது. பண்‌ ட 
கா, ஈசுவர சரணரை மோகஃவ, அன்பரே, நீர்‌ 
இன்று அதிசயம்‌ ஏதேனும்‌ கண்டதுண்டோ ?? 
என்று கேட்டார்‌. oo 

ஈசுவர சரணா, “நேசரே, கண்டேன்‌. அதைக்‌ 
குறித்தே சிந்திக்கன்றேன்‌,”' என்று கூறினா. 
உடனே மாளவியா, அன்பரே, நீதிபதியின்‌ 
மகளுக்கு வயது பதினேழு இருக்கும்‌. எந்த வித 
மான நோயும்‌ மொடியும்‌ இல்லை. மிகவும்‌ அழ 
காகத்‌ கோன்றுகின்றாள்‌. நம்‌ தேசப்‌ பெண்‌ 
களும்‌ இவ்வளவு அழகாக, அரோக்கிமமாக, இருக்க 
வேண்டாவா? அக்கன்னாள்‌ எக்காள்‌? ௮௮ குறித்து 
எனன செய்கின்றோம்‌ நாம்‌? என்று மல்‌. 
 அரைநது மொழிந்தார்‌. 


~ 





பெருங்கு ட்‌ ப | 85 


பண்டித மாளவியாவின்‌ மாளிகைக்கு யாவ 
ரும்‌ இரவு பகல்‌ எண்ணாமல்‌ வநது கம்‌ குறைகளை 
உரைத்துக்கொள்ளலாம்‌. ஒரு சமமம்‌ அவர்‌ நோய்‌ 
மிகுதியினால்‌ படுத்த படுக்கையாய்க்‌ டம்தார்‌. 
“யாரும்‌ வந்து பண்டிதருடன்‌ பேசக்கூடாது,” என்‌ 
பது வைத்தியரின்‌ எச்சரிக்கை. அப்படி மிருக தம்‌, 
பலர்‌ வந்து பண்டிதரைப்‌ பார்த்துத்‌ தமது குறை 
யைக்‌ கூறிக்கொளவர்‌. 

வந்து பாரத்து முறையிட்டுக்கொள்வோரின்‌ 
தொகை பெருத்துவிட்டது. அதனால்‌, பண்டி தரின்‌ 
வாதை பெருகியது. அவா புதல்வா ஒருவா, இணி 
ஒருவரையும்‌ உள்ளே வர விடேன்‌.” என்று பட 
படத்தார்‌. அதனை அறிந்த பண்டிதர்‌, “ பதறாத!" 
என்று அமைதியுடன்‌ உரைத்தார்‌. அவர்‌ குமாரர்‌ 
அது கேட்டும்‌ அமைதி அடையவில்லை. 


உடனே பண்டிதர்‌ தம்‌ புதல்வரை அருகே 
அழைத்து, “அப்பா, கான்‌ உயிரோடு இருக்கும்‌ 
வரையில்‌ இந்த வீட்டிலே எனக்கு ஆதிக்கம்‌ அளிப்‌ 
பாயாக. இங்கு வந்து முறையிடும்‌ மக்களுட்பலர்‌ 
ஏழைகள்‌. தங்குதடையின்றி அவர்கள்‌ வருதல்‌ 
வேண்டும்‌. அவர்கள்‌ குறைகளைக்‌ கேட்டதும்‌, 
“விரைவில்‌ நான்‌ குணமடைந்து அவர்களுக்கு 
ஆறுதலளிக்க முயல வேண்டும்‌,” என்று ஆண்ட 
வனை வேண்டிக்கொள்வேன்‌. இதனைவிட அரிய 
ஊழியம்‌ ஒன்று உண்டோ?” என்று ஈயம்பட 
கவின்‌ ரூர்‌. ய்‌ 
ட்‌ ஒரு நாள்‌ அன்பர்‌ சிலர்‌ விசுவ வித்தியாலயத்‌ 
தைப்‌ பார்க்க வக்தனர்‌. ஒவ்வோர்‌ இடமாக மதன 
மோகன மாளவியா அவர்களுக்குக்‌ காட்டிவந்தார்‌. 
அவர்களுள்‌ ஒருவர்‌ அங்கிருந்த மின்சார விளக்குத்‌ 





86 பண்டித மதனமோகன மாளவியா 


ஆண்களை மோக்கி, “இவை ஒத்த அளவினவாய்‌ 
இல்லையே!' என்றார்‌; “இரஸிகன்‌ கண்டால்‌, அவன்‌ 
மனம்‌ கூசுமே!' என்றும்‌ சொன்னார்‌. 


பண்டிதர்‌ ௮௮ கேட்டதும்‌ புன்னகை பூத்து, 
“ஐயா, அத்தூண்கள்‌ ஏற்றத்‌ தாழ்வாகவே இருக்‌ 
ன்றன. அடியேன்‌ என்ன பதில்‌ சொல்வேன்‌ | 
அவை ஈம்‌ பாரதமாதாவின்‌ வறுமையை எடுத்துக்‌ 
காட்டுகின்றன,” என்று கூறுனார்‌. 


29. முடிவுரை 


உலகப்‌ பெரியார்‌ பலரும்‌ ஒவ்வொரு தஅறையி 

லேதான்‌ உன்னதம்‌ எய்தியிருப்பர்‌. பண்டித 
மாளவியாவோ, பற்பல துறைகளிலும்‌ பெருமை 
நாட்டிய பெருமான்‌. இந்தியாவின்‌ சுதந்தர சரிதத்‌ 
திலே அவரது பெயரைப்‌ பொன்‌ எழுத்துக்களால்‌ 
பொறிக்க வேண்டும்‌. 


ஏனென்றால்‌, பிறந்த நாள்‌ தொடங்கி ஈசன்‌ 
பாதம்‌ சேரும்‌ வரையில்‌ அவர்‌ காங்கிரஸ்‌ ஊழியம்‌ 
புரிக்து வந்தார்‌. அம்மகாசபை நடைமுறை குறித்து 
ஒவ்வொரு சமயம்‌ அவர்‌ மாறுபட்டது உண்டு. 
ஆனாலும்‌, அம்மகா சபைக்கு எதிராக அவர்‌ 
நடந்ததில்லை. மாறுபட்டு நின்ற காலத்திலும்‌ 
அதற்கு ஊன்றுகோல்‌ போலவே அவர்‌ விளங்‌ 
வகதார்‌. இஃது அவரது குணகலம்‌. 


அவர்‌ எள்ளளவும்‌ சுயநலம்‌ என்பதில்லாமல்‌ 
பரகலமே கருதித்‌ தியாக வடிவமாய்‌ இரும்‌ த தனால்‌, 
கானி இந்து சர்வ கலாசா தோன்‌ றியது. அஃது 
அவா நாட்டிய புகழ்க்கம்பம்‌ என்னலாம்‌. 





87 


முடிவுரை 


இந்து சமூகம்‌ அவரை ஒருநாளும்‌ மறககமுடி.. 
யாது. இம்துக்களின்‌ நல உரிமைகள்‌ தீங்கடையும்‌ 
என்று தோன்றியதும்‌, இந்து மகாசபையமை 
அவர்‌ தோற்றுவித்தார்‌. அதனை நிலைநாட்டும்‌ வரை 
யில்‌ அதனிடம்‌ அவர்‌ அக்கறை கொண்டிருந்தார்‌. 
- அவரைப்‌ போலச்‌ சமூக உயர்வினுக்கு உழைத்‌ 
தவர மிகச்‌ ெெரேமோவர்‌. I 

அவரைக்‌ குறுகிய கோக்கமுடைய சமூக வாதி 
என்று கூற முடியாது. ஏனைய சமூகங்களுக்கு 
உரிய உரிமை. தர அவர்‌ ஒப்பியவர்‌. ஆயினும்‌, 
வரம்பு மீறியோ, இந்து சமூகததினுககு இடையூ 
ருகவோ, ஒரு சமூகம்‌ உரிமை பெற விரும்பினால்‌, 
அவர்‌ சிறிதும்‌ இசையாதவர்‌. 

முகம்மதியருக்குப்‌ போட்டியாக அவா்‌ இந்து 
மகாசபை காணவில்லை. முகம்மதியரையும்‌ சோதரர்‌ 
போலவே நினைக்கும்‌ பெரும்தன்மை உடையவர்‌ 
அவர்‌. இந்துக்களின்‌ தலைவரான பண்டிதரும்‌ 
முகம்மதியரின்‌ தலைவரான (மளலாஓ முகம்மது அலி 
யும்‌, 1927-ஆம்‌ ஆண்டு சென்னைமா நகரில்‌ நடந்த 
காங்கிரஸ்‌ மகாசபையின்‌ மேடைமீது ஒருவரை 
யொருவர்‌ கட்டித்‌ தழுவிக்கொண்ட காட்சியை 
இங்கே குறிப்பிடல்‌ வேண்டும்‌. அவரது கோககிலே 
ஒரு குறையும்‌ காண முடியாது, | 

பண்டித மாளவியா பணத்தைக்குவிக்க ஆவல்‌ 
கொண்டிருக்தால்‌, திரண்ட செல்வம்‌ சேர்த்திருக்க 
லாம்‌. தேச நலத்தை மதித்து அறுபது நாழிகையும்‌ 
ஊழியம்‌ புரிய எண்ணி அவர்‌ வறுமை விரதமே 
பூண்டார்‌. மூத்த மைந்தர்‌ வக்இலோன தும்‌ குடும்ப 
பாரத்தை அவரிடம்‌ பண்டிதர்‌ "ஒப்படைத்துவிட்‌ 
டார்‌; தாம்‌ வருவாய்‌ தேடுவதையும்‌ மறக்தவிட்டார்‌. 





88 | பண்டித மதன மோகன மாளவியா 


வேத நெறிக்ணெங்க நடப்பவரைமே வைதிகர்‌ 
என்பர்‌. ஈம்‌ பண்டிதர்‌ பரம வைதிகராயினும்‌, 
யாவரையும்‌ நேசிப்பார்‌; எல்லாருடனும்‌ சோதர 
ரைப்போலக்‌ கூடிக்குலாவுவார்‌ ; அனைவரிடமும்‌ 
அன்பே காட்டுவார்‌. இசையின்பம்‌ அய்ப்பதில்‌. 
அவருக்கு ஆசை உண்டு. அதன்‌ பலனையும்‌ அவர்‌ 
நன்கு அறிவார்‌ ; ஆனாலும்‌, அம்த இன்பம்‌ துய்க்க 
அவருக்கு அவகாசம்‌ இடைக்கவில்லை. நாள்‌ 
தோறும்‌ இரவிலே நெடுநேரம்‌ விழித்திரும்‌ து வேலை. 
செய்யக்‌ கூடியவருக்கு இசை கேட்க ஒய்வு ஏது! 

பண்டித மாளவியா, பார்வைக்கு வெகு அழ 
காய்‌ இருப்பார்‌. அவர்‌ முகவிலாசம்‌ அனைவர்‌ 
மன த்தையும்‌ கவரும்‌; சொல்லழகும்‌ இனிய 
குரலும்‌ எல்லாரையும்‌ பரவசப்படுத்தும்‌. கடைநகாள்‌ 
வடை யில்‌ அவர்‌ இனிது வாழ்க்து வந்தார்‌. இதற்கு 
மூலகாரணம்‌ அவரது மாசற்ற நெஞ்சமும்‌, எளிய 
இனிய வாழ்க்கையுமாம்‌. 

“அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்‌ தாழ்‌?” 
என்று தமிழ்மறை மொழியும்‌. பண்டிதர்‌ அன்பின்‌ 
வடிவினர்‌. பிறரது துயரம்‌ காணின்‌, அவர்‌ கண்‌ 
களில்‌ நீர்‌ ததும்பும்‌. பொது வாழ்விலும்‌ தனி 
வாழ்விலும்‌ அவருக்குப்‌ பகைவர்‌ என்பவர்‌ இல்லை. 
அவரிடம்‌ மாறுபாடு கொள்பவரும்‌ அவரிடம்‌ மதிப்‌ 
புக்‌ காட்டியே நடப்பது வழக்கம்‌. ப 

மகாத்துமா காந்தி வரைந்திருக்கும்‌ வண்ணம்‌ 
பண்டித மகன மோகன மாளவியா, இந்துக்களின்‌. 
திலகம்‌; தேசபத்தரின்‌ சூடாமணி; தருமசிக்தை 
யின்‌ சிகரம்‌; தீமை புரிவாரையும்‌ சேக்கும்‌ இனிய : 
புருஷர்‌. ப பில னத்‌ 

ல தாகக்‌ ர ப AG! 

தை அக்க வாழ்க மாளவியாவின்‌ அரன்புகழ்‌! 





